ALAGAPPA UNIVERSITY 


p த்‌ (Accredited with ‘A+’ Grade by NAAC (with CGPA: 3.64) in the Third Cycle 
And Graded as category - I University by MHRD-UGC) 
(A State University Established by the Government of Tamilnadu) 


KARAIKUDI - 630 003 


DIRECTORATE OF DISTANCE EDUCATION 


Second Year — Third Semester 


M.A ECONOMICS 


36231 


பேரியல்‌ பொருளாதாரம்‌ - 1 
(MACRO ECONOMICS -1) 


Copy Right Reserved For Private Use only 


Author: 

Dr. M. Janarthanan Pillai, 

Assistant Professor & HOD 

PG & Research Department of Economics 
Alagappa Government Arts College 
Karaikudi — 01 


“The Copyright shall be vested with Alagappa University” 


All rights reserved. No part of this publication which is material protected by this copyright notice may be 


reproduced or transmitted or utilized or stored in any form or by any means now known or hereinafter invented, 


electronic, digital or mechanical, including photocopying, scanning, recording or by any information storage or 


retrieval system, without prior written permission from the Alagappa University, Karaikudi, Tamil Nadu. 


பக்க எண்‌ 


பேரியல்‌ பொருளாதாரம்‌ - 1 
பாடத்திட்டம்‌ 


அலகு - 1: அறிமுகம்‌: பொருள்‌ - இயல்பு மற்றும்‌ நோக்கம்‌ - 1-8 
முக்கியத்துவம்‌ - நுண்ணியல்‌ மற்றும்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ 


அலகு - 2: தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌: பொருள்‌: 9-18 
கருத்துக்கள்‌-அளவீடு-தேசிய வருமானம்‌ தரவு முக்கியத்துவம்‌ - 

அளவீடு சிரமங்கள்‌ 

அலகு - 3: வேலைக்‌ கோட்பாடூ-1: பாரம்பரிய கோட்பாடுகள்‌- 19-38 


வேலைவாய்ப்பு மற்றும்‌ வருவாய்‌ 


அலகு - 4: வேலைக்‌ கோட்பாடூ-11: சேயின்‌ சந்தை விதி லு 
அலகு - 5: வேலைக்‌ கோட்பாடூ-111: கெய்னிஷியன்‌ வேலைக்‌ 
கோட்பாடு-நிணயம்‌-சமநிலை அளவு வேலைவாய்ப்பு- மொத்த 47-65 
தேவை மற்றுழ்‌ மொத்த வழங்கல்‌ செயல்பாடு 
அலகு - 6: நுகர்வுச்‌ செயல்பாடு: பொருள்‌-நுகர்வுச்‌ செயல்பாடு ப்‌ 
கோட்பாடுகள்‌-மூலதனத்தின்‌ ஓரளவுத்‌ திறன்‌(MEC) 
அலகு - 7: முதலீட்டு செயல்பாடு: பொருள்‌-வகைகள்‌-முதலீட்டுத்‌ ப்‌ 
தாமானங்கள்‌-மூலதனத்தின்‌ முதலீட்டூத்‌ திறன்‌(MEI) 
அலகு - 8: பெருக்கி: பொருள்‌-பண்புகள்‌- நிலையான மற்றும்‌ பல்‌ 
மாறும்‌ பெருக்கிகள்‌ 

2 ள்‌ வட 21% டகர 95-110 
அலகு - 9: பொருள்‌-பண்புகள்‌-தூண்டப்பட்ட முதலீடு மற்றும்‌ 
முடூக்கி 

111-119 


அலகு - 10: வேலை முடுக்கி: பொருள்‌-மக்கள்‌ தொடர்பு- 
அடிப்படை வருமானம்‌ மற்றுழ்‌ வேலைவாய்ப்பு பெருக்கிகள்‌- 
கெய்னிஷியன்‌ புரட்சி மற்றும்‌ குறைவான வளர்ந்த நாடூகளுக்கு 


அதன்‌ பயன்பாடு 


அலகு - 11: பேரியல்‌ பகுப்பாய்வு: கெய்னிஷியனுக்கு முன்பு- 
பொருள்‌-அதன்‌ முக்கியத்துவம்‌ 

அலகு - 12: பேரியல்‌ பகுப்பாய்வு: பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ அதன்‌ சமநிலை 

அலகு - 13: பேரியல்‌ பொருளாதார மாதிரி: ஹிக்ஸ்‌, ஹேன்சன்‌ 
பங்களிப்பு: ஜளு-௫ஆ வரைபடம்‌ 

அலகு - 14: பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை: பொருள்‌- 


பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை நோக்கங்கள்‌ மற்றும்‌ 
முக்கியத்துவம்‌ 


மாதிரி வினாத்தாள்‌ 


120-125 


126-132 


133-142 


143-146 


147 


பொருளடக்கம்‌ 


வரிசை 

எண்‌ பாடத்தலைப்பு பக்க எண்‌ 
அலகு 1: அறிமுகம்‌ 1-8 

1.1. பொருள்‌ 

12: இயல்பு மற்றும்‌ நோக்கம்‌ 

1.3. முக்கியத்துவம்‌ 

1.4. நுண்ணியல்‌ மற்றும்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ 

ls: உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 

1.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 

| சுருக்கம்‌ 

1.8. முக்கிய வார்த்தைகள்‌ 

1.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

1.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 
அலகு 2: தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 9-18 

2d; பொருள்‌ 

2.2 கருத்துக்கள்‌ 

2.3. அளவீடு 

2.4. தேசிய வருமானம்‌ தரவு முக்கியத்துவம்‌ 

தபர அளவீட்டு சிரமங்கள்‌ 

2.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 

தி உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 

2.8. சுருக்கம்‌ 

2.9. முக்கிய வார்த்தைகள்‌ 


2.10. சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 


பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு-3: வேலைக்கோட்பாடு -1 19-38 
பாரம்பரிய கோட்பாடுகள்‌ வேலைவாய்ப்பு மற்றும்‌ வருவாய்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 

சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு - 4: வேலை கோட்பாடு - 11 39-46 
சேயின்‌ சந்தை விதி 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 

சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு - 5: வேலை கோட்பாடு - [11 47-65 
கெய்னிஷியன்‌ வேலைக்‌ கோட்பாடு 

நிர்ணயம்‌ 

சமநிலை அளவு வேலைவாய்ப்பு 

மொத்தத்‌ தேவை மற்றும்‌ மொத்த வழங்கல்‌ செயல்பாடு 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


சுருக்கம்‌ 


25 


5, 


முக்கிய வார்த்தைகள்‌ 
சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 
பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அலகு 6: நுகர்வு செயல்பாடு 66-75 


பொருள்‌ 

நுகர்வு செயல்பாடு கோட்பாடுகள்‌ 

மூலதனத்தின்‌ ஓரளவுத்திறன்‌(ஆநுஊ) 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 
பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு 7: முதலீட்டு செயல்பாடு 76-87 
பொருள்‌ 

வகைகள்‌ 

முதலீட்டூத்‌ தரமானங்கள்‌ 

மூலதனத்தின்‌ முதலீட்டூத்திறன்‌(ஆநுஐ) 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 


பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


6.1. 


8.2. 


அலகு 8: பெருக்கி 

பொருள்‌ 

பண்புகள்‌ 

நிலையான மற்றும்‌ மாறும்‌ பெருக்கிகள்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அலகு 9: முடுக்கி 
பொருள்‌ 


பண்புகள்‌ 


தூண்டப்பட்ட முதலீடு மற்றும்‌ முடுக்கி 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அலகு 10: வேலை முடுக்கி 


பொருள்‌ 
மக்கள்‌ தொடர்பு 
அடிப்படை வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு பெருக்கிகள்‌ 


கெயினிஷியன்‌ பரட்சி மற்றும்‌ குறைவான வளர்ந்த 


86-04 


95-110 


111-119 


10.5. 


10.6. 


நாடுகளுக்கு அதன்‌ பயன்பாடு 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 
பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு 11: பேரியல்‌ பகுப்பாய்வு 120-125 
கெயினிஷியன்‌-க்கு முன்பு 

பொருள்‌ 

அதன்‌ முக்கியத்துவம்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 


பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அலகு-12: பணம்‌ மற்றும்‌ உண்மையான பிரிவுகளில்‌ 


பொதுவான சமநிலை 126-132 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான பிரிவுகளில்‌ பொதுவான 
சுமநிலை 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 


முக்கிய வார்த்தைகள்‌ 


12.6. 


12.7. 


சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 
பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு 13: பேரியல்‌ பொருளாதார மாதிரி 
ஹிக்ஸ்‌, ஹான்சன்‌ பங்களிப்பு 

ஜளு-௫ஆ வரைபடம்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 
பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 

அலகு 14: பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை 


பொருள்‌ 


பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை நோக்கங்கள்‌ மற்றும்‌ 


முக்கியத்துவம்‌ 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
சுருக்கம்‌ 

முக்கிய வார்த்தைகள்‌ 

சுய மதிப்பீட்டு பயிந்சி வினாக்கள்‌ 
பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


மாதிரி வினாத்தாள்‌ 


133-142 


143-146 


147 


அலகு 1: அறிமுகம்‌ 


அமைப்பு: 

1.1. பொருள்‌ 

1.2. இயல்பு மற்றும்‌ நோக்கம்‌ 

1.3. முக்கியத்துவம்‌ 

1.4. நுண்ணியல்‌ மற்றும்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ 

1.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
1.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
1.7. சுருக்கம்‌ 

1.8. முக்கிய வார்த்தைகள்‌ 

1.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


1.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1.1. பொருள்‌ 


பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்றால்‌ என்ன? 

பொருளாதார இயலை நுண்ணினப்‌ பொருளாதாரம்‌ அல்லது 
நுண்ணியல்‌ பொருளாதாரம்‌, தொகையினப்‌ பொருளாதாரம்‌ அல்லது பேரியல்‌ 
பொருளாதாரம்‌ என்று இரு பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. நுண்ணினம்‌ 
என்றால்‌ சிறியது என்பது பொருள்‌. தொகையினம்‌ என்றால்‌ பெரியது அல்லது 
மொத்தம்‌ என்பது பொருள்‌. 


நாட்டின்‌ மொத்த சேமிப்பு, மொத்த நுகர்வு, மொத்த வருமானம்‌, மொத்த 
வேலைவாய்ப்பு போன்றவற்றைப்‌ பற்றிய பொருளாதார அணுகுமுறையைப்‌ 
பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்கிறோம்‌. 

19 ஆம்‌ நூற்றாண்டில்‌ மால்தஸ்‌, சிஸ்மாண்டி, கார்ல்மார்க்ஸ்‌ 
போன்றோரும்‌ அண்மையில்‌ வால்ரஸ்‌, விக்செல்‌, பிர்‌, கெயின்சு 
போன்றோரும்‌ பேரியல்‌ பொருளாதாரத்தைப்‌ பிரபலமாக்கியுள்ளனர்‌. 
இலக்கணம்‌ 

பேரியல்‌ பொருளாதாரத்திற்குப்‌ பலர்‌ விளக்கம்‌ அளித்துள்ளனர்‌. ஒரு 
சிலரின்‌ விளக்கத்தை இவண்‌ காணலாம்‌. 


1 


அறிழகம்‌ 


குறிப்பு 


அறிழகம்‌ 


குறிப்பு 


ஆர்‌. ஜி. டி. ஆலன்‌ பொருளாதார மொத்தங்களிடையே உள்ள 
தொடர்பை விளக்குவது பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்கிறார்‌. 

N|[. எம்‌. கல்பர்டன்‌ வருமானம்‌, வேலை, விலைகள்‌, பணம்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றிய கோட்பாடுதான்‌ பேரியல்‌ பொருளாதாரக்‌ கோட்பாடு 
என்கிறார்‌. 

காட்னர்‌ அக்லே முழு வேலை முழு அளவினாலான அல்லது 
குறைந்த அளவினாலான உற்பத்தி ஆற்றல்‌, மன நிறைவு தரத்‌ தக்க 
அல்லது மன நிறைவு தராத பொருளாதார வளர்ச்சி விகிதம்‌, பண வீக்கம்‌ 
அல்லது மாறா விலை நிலைகள்‌ போன்ற வாழ்க்கையின்‌ பெரிய 
வினாக்களுக்கு விடையளிக்க பேரியல்‌ பொருளாதாரம்‌ முயலுகிறது 


என்கிறார்‌.. 


மேத்தா நாட்டு வருமானம்‌, மொத்த வேலை, பொதுவான விலை 
மட்டம்‌ போன்றவற்றைப்‌ பற்றிய முழுமையானதொரு அமைப்பு என்கிறார்‌. 

கே.இ.போல்டிங்‌ இவ்வியலைப்‌ பற்றி விரிவாகக்‌ குறிப்பிடும்போது, 
தனிப்பட்ட அளவுகளைப்‌ பற்றி அல்லாமல்‌ மொத்த அளவுகளைப்‌ பற்றிப்‌ 
பேரியல்‌ பொருளாதாரம்‌ விளக்குகிறது என்று கே. இ. போல்டிங்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இது போல, தனி நபர்‌ வருமானங்களைப்‌ பற்றி அல்லாமல்‌ 
நாட்டு வருமானத்தைப்‌ பற்றியும்‌, தனிப்பட்ட விலைகளைப்‌ பற்றி அல்லாமல்‌ 
பொது விலை மட்டத்தைப்‌ பற்றியும்‌, தனிப்பட்ட உற்பத்தி அளவுகளைப்‌ 
பற்றி அல்லாமல்‌ பொதுவான தேசிய உற்பத்தி ௮ளவுகளைப்‌ பற்றியும்‌ 
இவ்வியல்‌ விளக்குகிறது. 


1.2. இயல்பு மற்றும்‌ நோக்கம்‌: 
பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ வரம்பு (Scope): 


பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ பரப்பளவு அகன்றதாகும்‌. பல்வேறு 
முக்கியமான நாட்டுப்‌ பிரச்சினைகளையும்‌, பேரியல்‌ பொருளாதாரம்‌ 
ஆராய்கின்றது. வேலைக்‌ கோட்பாடு, வருமானக்‌ கோட்பாடு, பணக்‌ கோட்பாடு, 
பொருளாதார வளர்ச்சிக்‌ கோட்பாடு, பேரியல்‌ பகிர்வுக்‌ கோட்பாடு ஆகியவை 
பேரியல்‌ பொருளாதார ஆய்வுமுறையின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளன. 


வாட்ரஸ்‌, விக்செல்‌, ..பிர்‌, மால்தஸ்‌, காரல்‌ மார்க்ஸ்‌, கீன்ஸ்‌ ஆகியோர்‌ 


பேரியல்‌ பொருளாதாரத்தை வலியுறுத்தினார்கள்‌. 


வருமானம்‌ மற்றும்‌ வேலைக்‌ கோட்பாடானது நுகர்வு சார்பு, முதலீட்டு 


சார்பு மற்றும்‌ வாணிபச்சூழல்‌ கோட்பாடுகளை உள்ளடக்கியதாகும்‌. 
பணக்கோட்பாடானது பணவீக்கம்‌ மற்றும்‌ பணவாட்டத்தைப்‌ பற்றியதாகும்‌. 
பொருளாதார வளர்ச்சிக்‌ கோட்பாடானது வருமானம்‌, உற்பத்தி மற்றும்‌ 
வேலைவாய்ப்பு ஆகியவற்றில்‌ ஏற்படும்‌ நீண்டகால வளர்ச்சி பற்றியதாகும்‌. 


பேரியல்‌ பகிர்வுக்‌ கோட்பாடானது நாட்டு வருமானம்‌ எவ்வாறு உற்பத்திக்‌ 


காரணிகளிடம்‌ வாரம்‌, கூலி, வட்டி, இலாபம்‌ என பகிர்ந்தளிக்கப்படுகிறது என 
விவரிக்கிறது. 


1.3. முக்கியத்துவம்‌: 


தற்காலத்தில்‌ பேரியல்‌ பொருளாதாரச்‌ சிந்தனை முக்கியத்துவம்‌ 
பெற்றிருப்பதற்குச்‌ சில குறிப்பிடத்தக்க காரணங்கள்‌ உள்ளன. அவற்றை 
இங்கு தொகுத்துக்‌ கூறலாம்‌. 
அரசின்‌ பொருளாதாரக்‌ கொள்கைகளை உருவாக்க: 

அரசின்‌ பொருளாதாரக்‌ கொள்கைகளைச்‌ சரியான முறையில்‌ 
உருவாக்கவும்‌, திறமையாகச்‌ செயல்படுத்தவும்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ 


துணை செய்கிறது. இப்பொழுது முதலாளித்துவ அரசோ, சமதர்ம அரசோ, 


பொதுவுடைமை அரசோ தனிப்பட்ட மனிதர்களின்‌ பொருளாதார 
நடவடிக்கைகளை மட்டூமல்ல. குழுக்களின்‌ நடவடிக்கைகளையும்‌, மொத்தப்‌ 


பாருளாதாரத்தையும்‌ நெறிப்படுத்தவும்‌ கட்டூப்படூத்தவும்‌ வேண்டியிருக்கிறது. 


பாது விலை மட்டம்‌, பொது உற்பத்தி, மொத்த வணிபம்‌ ஆகியவை 


தவைப்படுகின்றன. பேரியல்‌ பொருளாதாரம்‌ தான்‌ இதற்குத்‌ துணை 


௦ 
௦ 
தொடர்பான கொள்கைகளை உருவாக்க தொகுப்பு மாறிகளின்‌ விவரங்கள்‌ 
Q 
௦ 


சய்கிறது. 
தற்கால பொருளாதார அமைப்பு முறையை அறிய: 

இன்றையப்‌ பொருளாதார அமைப்பு முறை சிக்கலானதாக இருக்கிறது. 
பல்வேறு சக்திகள்‌ செயல்படுகின்றன. தேசிய வருவாய்‌ மொத்த உற்பத்தி, 
மொத்தச்‌ செலவு, மொத்தச்‌ சேமிப்பு, மொத்த முதலீடு போன்ற மாறிகள்‌ 
நாட்டின்‌ பொருளாதாரம்‌ செயல்படூவதில்‌ பெரும்பங்கு பெறுகின்றன. 
இவற்றைப்‌ புரிந்து கொள்ளாமல்‌ பொருளாதார அமைப்பையும்‌ அது 
செயல்படும்‌ முறையையும்‌ அதில்‌ தோன்றும்‌ சிக்கல்களையும்‌ புரிந்து கொள்ள 
இயலாது. இவற்றை அறிய பேரியல்‌ பொருளாதார நோக்கேத்‌ 
தேவைப்படுகிறது. 
தொகுதிகளின்‌ முக்கியத்துவம்‌: 

ஒன்றை முழுமையாக அறிய விரும்பும்‌ எந்த அறிவியலும்‌ தனித்தனி 
உறுப்புகளை மட்டும்‌ ஆராய்ந்தால்‌ போதாது. ஒன்றில்‌ எண்ணற்றவை 
இருக்கின்ற பொழுது தொகுதிகளின்‌ பொதுமைகளை  அறிந்தால்தான்‌ 


மொத்தத்தைப்‌ பற்றிய உண்மைகளை உணர முடியும்‌. பொருளாதாரம்‌ 


விரிந்து பரந்ததாகவும்‌ எண்ணற்றப்‌ பகுதிகளைக்‌ கொண்டதாகவும்‌ 
இருப்பதால்‌, தனிப்பட்ட சிலவற்றிலிருந்து பொருளாதாரம்‌ முழுமைக்குமான 
உண்மைகளை அறிய முடியாது. பொருளாதார உறுப்புகளின்‌ 
தொகுதிகளையும்‌, சராசரிகளையும்‌ அறிய பேரியல்‌ பொருளாதார 
அணுகுமுறை ஏற்றதாக இருக்கின்றது. 


அறிழகம்‌ 


குறிப்பு 


அறிழகம்‌ 


குறிப்பு 


பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளைக்‌ கட்டுப்படுத்த: 

நமது பொருளாதார நடவடிக்கைகளில்‌ ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள்‌ 
பொருளாதாரத்தைப்‌ பெரிதும்‌ பாதிக்கின்றன. மந்தம்‌, பண வீக்கம்‌, 
வாணிபச்சுழல்‌ போன்றவை முதலாளித்துவப்‌ பொருளாதாரத்தை 
ஆட்டிப்படைக்கின்றன. பொருளாதார ஊஞ்சலாட்டங்களின்றி நிலையான 
பொருளாதார வளர்ச்சியைப்‌ பெற எல்லா நாடூகளும்‌ முயல்கின்றன. இதற்கு 
மொத்தச்‌ சேமிப்பு, முதலீடு ஆகியவற்றைக்‌ கட்டுூப்பாட்டுக்குள்‌ வைத்திருக்க 
வேண்டியது தேவையாகும்‌. பேரியல்‌ பொருளாதார ஆய்வின்‌ மூலம்‌ தான்‌ 
இவற்றின்‌ போக்கினை அறிந்து கட்டுக்குள்‌ அடக்கி பொருளாதார 
நடவடிக்கைகள்‌ திடீரென்று கூடுவதையோ குறைவதையோ முற்றிலும்‌ நீக்க 
முடியாவிட்டாலும்‌ கட்டூப்பாட்டிற்றுள்‌ கொண்டு வர இயலும்‌. 
எதிர்காலப்போக்கை சரியாக கணிக்க: 

பொருளாதாரத்தின்‌ பொதுமை போக்குகளை எதிர்காலத்தில்‌ எப்படி 
அமையுமென்றுக்‌ கூற, மூலதனம்‌, மக்கள்தொகை, வாணிபம்‌, தொழில்‌ 
ஆகியவை பற்றிய தொகுப்புப்புள்ளி விவரங்கள்‌ தேவை. பொருளாதாரத்தின்‌ 
முக்கிய கூறுகள்‌ தொகுதியின்‌ முறைமையில்‌ எப்படி மாறுகின்றனவென்ற 
பேரியல்‌ கண்ணோட்டமில்லாமல்‌ அவை எதிர்காலத்தல்‌ எப்படி மாறும்‌ 
என்பதையோ, பொருளாதாரம்‌ எப்படி இருக்கும்‌ என்பதையோ முன்கூட்டியே 


யூகித்துக்‌ கூற முடியாது. 


பொருளியல்‌ கோட்பாடுகளை ஆராய: 

நுண்ணின நோக்கில்‌ பொருளியல்‌ கோட்பாடுகளை ஆராய்வது 
முழமையாக இருப்பதில்லை என்பதை பொருளியலறிஞர்கள்‌ உணர்கின்றனர்‌. 
பொருளாதாரத்தின்‌ மொத்த நிலையை விளக்க இயலாமல்‌ தொன்மைக்‌ 
கோட்பாடுகள்‌  தடூமாறுகின்றன. ஆதலால்‌ பேரியல்‌ அணுகுமுறையின்‌ 
பொருளாதார நிலையை விளக்கும்‌ கோட்பாடுகளை உருவாக்குவதும்‌ 
ஆராய்வதும்‌ தேவையாகின்றன. 
நுண்ணினப்‌ பொருளியலுக்கு உதவி: 

பேரினப்‌ பொருளியல்‌ நுண்ணினப்‌ பொருளியலின்‌ கோட்பாடுகளை 
உருவாக்குவதற்கும்‌ புரிந்து கொள்வதற்கும்‌ துணை செய்கின்றது. 
தொகையின்‌ அணுகுமுறையின்‌ தொகுதிகளை பெருமளவில்‌ ஆராய்வது 
பொருளியல்‌ கோட்பாடுகளை உருவாக்க வழிவகுக்கின்றது. எடுத்துக்காட்டாக 
குறைந்துசெல்‌ பயன்பாட்டு விதியை உருவாக்க எண்ணற்ற நுகர்வோரின்‌ 
அனுபவங்களை தொகுத்து அறிவது துணை செய்கின்றது. இதேபோல்‌ 
இருக்கின்ற நுண்ணியல்‌ பொருளில்‌ கோட்பாடுகளை  சரிதானாவென்று 
சோதித்துப்பார்க்கவும்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ உதவுகின்றது. 


வாணிபச்‌ சூழல்‌ கோட்பாடுகள்‌: 

முதலாளித்துவப்‌ பொருளாதாரத்தில்‌ உள்ளார்ந்த சீர்கேடாக 
வாணிபச்சூழல்‌ இருக்கின்றது. 1930 வரை வாணிபச்‌ சூழலைப்‌ பற்றி 
உருவான கோட்பாடுகள்‌ எல்லாம்‌ ஏதாவது ஒரு நோக்கிலேயே வாணிபச்‌ 
சூழலை ஆராய்ந்தன. பேரியல்‌ பொருளாதாரம்‌ வளர்ச்சிப்‌ பெற்றிருப்பதால்‌ 
இப்பொழுது வணிபச்‌ சூழலை மொத்தப்‌ பொருளாதார நோக்கில்‌ ஆராய்ந்து 
அதனைத்‌ தீர்க்க பண, நிதி, பிற நடவடிக்கைகளை எப்படி 


மேற்கொள்வதென்பதைப்‌ பந்றி தீர்மானிக்க இயல்கின்றது. 


முழுநிறைவேலைவாய்ப்பு: 
நாட்டிலுள்ள மக்களுக்கெல்லாம்‌ வேலைவாய்ப்பை வழங்குவது 


இன்றைய அரசின்‌ தலையாய பொறுப்பாயிருக்கிறது. முழுநிறை 


வேலைவாய்ப்பைத்‌ தீர்மானிக்கின்ற வருவாய்‌, நுகர்வு, சேமிப்பு, முதலீடூ 
ஆகிய எல்லாம்‌ பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ கருத்துக்களாகும்‌. பொதுச்‌ 
சமநிலையைப்‌ பற்றி ஆராயும்‌ பெரியல்‌ பொருளாதார அணுகுமுறையின்‌ 
மூலம்‌ முழுநிறை வேலைவாய்ப்பை அடைய முடியும்‌. 
தேசிய வருவாயை அளக்க, ஆராய: 

எல்லா நாடூகளும்‌ தங்களத வருவாயை பெருக்குவதில்‌ கண்ணும்‌ 
கருத்துமாக இருக்கின்றன. கெயினியனுக்கு முன்னால்‌ மார்ல்‌, பிர்‌ 
போன்றவர்கள்‌ தேசிய வருவாயைப்‌ பற்றி ஆராய்ந்த போதிலும்‌ 
கெயினியனின்‌ பொருளியல்‌ கருத்துக்குப்‌ பிறகே நாட்டின்‌ வருமானத்தின்‌ 
முக்கியத்துவத்தை உணர்ந்து அறிவியலடிப்படையில்‌ அதனை ஆராய்ந்தனர்‌. 


பேரியல்‌ பொருளாதார வளர்ச்சி நாட்டு வருமானத்தைக்‌ கணிக்கவும்‌, 


ஆராயவும்‌ வாய்ப்பளித்துள்ளது. 1971ல்‌ அமெரிக்கப்‌ பொருளியலறிஞரான 
சைமன்‌ குட்நட்ஸ்‌ நாட்டு வருமான ஆய்வில்‌ அரிய கருத்துக்களைக்‌ கூறி 


நோபல்‌ பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


பொருளாதார வளர்ச்சி: 

ஜக்கிய நாடுகள்‌ சபையின்‌ முயற்சியால்‌ உலக நாடுகள்‌ எல்லாம்‌ 
பொருளாதார வளர்ச்சி பெற பாடூபடூகின்றன. சிலநாடூகள்‌ மிகவும்‌ 
முன்னேறியும்‌, சில நாடூகள்‌ வறுமையில்‌ வாடிக்கொண்டும்‌ இருக்கின்ற 
நிலையை மாற்றுவது தேவையாகின்றது. வறுமை, வளர்ச்சி சிக்கல்களை 
ஆராய தொகுதிக்‌ கண்ணோட்டமே தேவையாகின்றது. பேரியல்‌ பொருளாதார 
ஆய்வின்‌ விளைவால்‌ விரைவான போக்குவரத்து வளர்ச்சிக்கான வழி 


முறைகளை கூற இயல்கின்றது. 


அறிழகம்‌ 


குறிப்பு 


அறிழகம்‌ 


குறிப்பு 


பணவீக்கமும்‌ பணவாட்டமும்‌: 

நாட்டு மக்களின்‌ வாழ்க்கையை பணவீக்கமும்‌, பணவாட்டமும்‌ 
அடிக்கடி பாதிக்கின்றன. ஒரே சீராக அமையும்‌ பொருளாதார வாழ்க்கையைப்‌ 
பண வீக்கமும்‌ பணவாட்டமும்‌ பாதிக்கின்றனவென்று கெயின்‌யன்‌ 
கருதுகின்றார்‌. இரண்டும்‌ நுகர்வுச்‌ செலவு, முதலீடு, உற்பத்தி ஆகியவற்றை 
ஒட்டியே ஏற்படுகின்றன. இவற்றில்‌ தன்மைகளை ஆராயவும்‌ இவற்றைத்‌ 
தீர்க்கவும்‌ பேரியல்‌ பொருளாதார அணுகுமுறையே துணை செய்கின்றது. 

மொத்தத்தில்‌ பொருளாதாரத்தை முழுமையாக அறிந்து கொள்ள, 
தேசிய வருவாய்‌ உற்பத்தி, முதலீடு, சேமிப்பு, நுகர்வு ஆகிய தொகுதியினக்‌ 
கருத்துகள்‌ துணை செய்கின்றன. பேரியல்‌ பொருளாதார அ௮ணுகுமுஜற 
பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும்‌ தூண்டுதலாக உள்ளது. 


1.4. நுண்ணியல்‌ பொருளாதாரம்‌ மற்றும்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌: 


'நுண்ணியது' எனறால்‌ “சிறியது' என்பது பொருள்‌. பொருளாதாரத்தின்‌ தனித்த 


அங்கங்களைப்‌ பற்றிக்‌ கற்பது நுண்ணியல்‌ பொருளாதாரம்‌, தனிப்பட்ட 
நிறுவனங்களைப்‌ பற்றியும்‌, தனிப்பட்ட மனிதர்களைப்‌ பற்றியும்‌, தனிப்பட்ட 
விலைகளைப்‌ பற்றியும்‌ மற்றும்‌ இவை போன்றவற்றைக்‌ கற்பது நுண்ணியல்‌ 
பொருளாதாரம்‌ என போல்டிங்‌ விளக்கம்‌ தருகின்றார்‌. 
நுண்ணியல்‌ பொருளாதாரப்‌ பகுத்தாய்வை மூன்று நிலைகளில்‌ விளக்கலாம்‌. 
1) தனி நுகர்வோர்‌ , உற்பத்தியாளர்‌ ஆகியோரின்‌ சமநிலை 2) எல்லாச்‌ 
சந்தைகளும்‌ ஒரே நேரத்தில்‌ நிகழும்‌ சமநிலை ஆகியவை ஆகும்‌. 

முழு வேலை நிலவுகிறது. மூல வளங்கள்‌ குறிப்பிட்டதொரு அளவில்‌ 
இருக்கின்றன என்ற இரு இன்றியமையாத எடூகோள்களை நுண்ணியல்‌ 
பொருளாதாரத்தில்‌ நாம்‌ பயன்படூத்துகின்றோம்‌. இவ்வெடுகோள்கள்‌ உண்மை 
நிலைக்குப்‌ புறம்பானவை என்பது நுண்ணியல்‌ பொருளாதாரத்தின்‌ 


பெருங்குறையாகும்‌. 


நுண்ணியல்‌ பொருளாதாரம்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ ஆகியவற்றிடையே 


காணப்படும்‌ வேற்றுமைகள்‌ 


நுண்ணியல்‌ பொருளாதாரம்‌ பேரியல்‌ பொருளாதாரம்‌ 
தனி நபர்களின்‌ அல்லது தனி மொத்த வேலை, மொத்தச்‌ 
நபர்களின்‌ அல்லது தனி சேமிப்பு, மொத்த முதலீடு, 
நபர்களின்‌ தொகுப்புக்களின்‌ தேசிய வருமானம்‌ போன்ற 
பொருளாதார மொத்த நிலைகளைப்‌ பற்றி 
நடவடிக்கைகளை இப்பகுதியில்‌ கற்கிறோம்‌. 
இப்பகுதியில்‌ கந்கிறோம்‌. 
பலவித அங்காடி தேசிய உற்பத்திநிலைகளைப்‌ 


அமைப்புக்களில்‌ விலை, பகுத்தாராய்தல்‌, நாட்டில்‌ 


உற்பத்தி அளவுகள்‌ உள்ள மொத்த பொருளாதார 
ஆகியவற்றின்‌ நிர்ணயம்‌ மூல வளங்களை எவ்வாறு 
பற்றியும்‌, பொருளாதார மூல சிறப்பாக பயன்படுத்தும்‌ முறை 
வளங்களைக்‌ குறிப்பிட்ட என்பன போன்றவற்றை 
பயனில்‌ எவ்வாறு இப்பகுதியில்‌ கற்கிறோம்‌. 
பகிர்ந்தளிப்பது என்பதைப்‌ 
பற்றியும்‌ இப்பகுதியில்‌ 
கற்கிறோம்‌. 
குறிப்பிட்டதொரு பொருளாதார பல விதமான பொருளாதார 
நிறுவனத்தின்‌ சமநிலைப்‌ மாறிகளையும்‌ கருத்தில்‌ 
பகுதிச்‌ சமநிலை எனப்படும்‌. கொண்டு நாட்டின்‌ 
இத்தகைய பகுதிச்‌ பொருளாதார முழுமைக்கும்‌ 
சமநிலையை நுண்ணியல்‌ பொருத்தமான சமநிலைப்‌ 
பொருளாதாரத்தில்‌ பொதுச்‌ சமநிலை எனப்படும்‌. 
பயன்படுத்துகிறோம்‌. இப்பொதுச்‌ சமநிலையைப்‌ 
பேரியல்‌ பொருளாதாரத்தில்‌ 


பயன்படுத்துகிறோம்‌. 


1.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
1. பேரியல்‌ பொருளாதாரத்தைப்‌ பற்றிக்‌ கூறுக. 


2. பண வீக்கம்‌ என்றால்‌ என்ன? 


1.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்பது வருமானம்‌, விலைகள்‌, பணம்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றிக்‌ கூறுவதாகும்‌. 


2. பண வீக்கம்‌ என்பது பணத்தின்‌ மதிப்பு குறைவதாகும்‌. 


1.7. சுருக்கம்‌ 


ஈ பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்பது அதனுடைய பொருளாதாரத்தின்‌ 
பரப்பளவு அதனுடைய பல்வேறு முக்கியமான நாட்டூப்‌ பிரச்சினைகள்‌ 
மற்றும்‌ வேலைக்கோட்பாடு, வருமானக்‌ கோட்பாடு, பணக்‌ கோட்பாடு, 
பொருளாதார வளர்ச்சிக்‌ கோட்பாடு ஆகியவற்றைப்‌ பற்றியும்‌ அதனுடைய 
முக்கித்துவததைப்‌ பற்றியும்‌ அதனால்‌ வாணிபச்‌ கூழல்‌ கோட்பாடுகளைப்‌ 
பற்றித்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது. 


அறிழகம்‌ 


குறிப்பு 


அறிழகம்‌ 


குறிப்பு 


1.8. முக்கிய வார்த்தைகள்‌ 


பண வாட்டம்‌: பண வாட்டம்‌ என்பது பணத்தின்‌ மதிப்பைக்‌ கூட்டூவதாகும்‌. 


நுண்ணியல்‌ பொருளாதாரம்‌: நுண்ணியல்‌ என்றால்‌ சிறியது என்பது பொருள்‌. 
இந்தப்‌ பொருளாதாரம்‌ தனிப்பட்ட மனிதர்களைப்‌ பற்றியும்‌ கூறுவதாகும்‌. 


1.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.தேசிய வருமானம்‌ என்றால்‌ என்ன? 

2.பண வீக்கத்தைப்‌ பற்றிக்‌ கூறுக 

.நெடுவினாக்களுக்கு விடையளி. 

1. பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ வரம்பைப்‌ பற்றி விளக்குக. 


2. நுண்ணியல்‌ பொருளாதாரத்தையும்‌ பேரியல்‌ பொருளாதாரத்தையும்‌ 
வேறுபடுத்திக்‌ கூறுக. 


1.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. மிதானி னு.ஆ. (2003), “நவீன பொருளாதார பகுப்பாய்வு” 
ஹிமாலயா பப்ளிங்‌ ஹவுஸ்‌, மும்பை 


அலகு 2 தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


அமைப்பு 

2.1. பொருள்‌ 

2.2. கருத்துக்கள்‌ 

2.3. அளவீடு 

2.3. தேசிய வருமானம்‌ தரவு முக்கியத்துவம்‌ 

2.4. அளவீட்டு சிரமங்கள்‌ 

2.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
2.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
2.7. சுருக்கம்‌ 

2.8. முக்கிய வார்த்தைகள்‌ 

2.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

2.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


2.1. பொருள்‌: 
பேரியல்‌ பொருளாதாரம்‌ பொருளாதாரத்தை மொத்தமாக 
அணுகுகின்றது. தொகுதிகளின்‌ வழியாக பொருளாதாரத்தை 


ஆய்கின்றபொழுது மொத்த வேலைவாய்ப்பு, மொத்த உற்பத்தி, மொத்தச்‌ 
செலவு போன்ற ஓட்டத்ஜகுடழறஸ தொகுதிகளை ஆராய்கின்றோம்‌. எல்லா 
வகையான பொருளாதார நடவடிக்கைகளும்‌ இணைந்தே இவற்றைத்‌ 
தீர்மானிக்கின்றன. இவற்றின்‌ மையமாறியாகஜஏயசயைடிடநஸ நாட்டின்‌ 
வருவாய்‌ இருக்கின்றது. ஆதலால்‌ அதனைப்பற்றித்‌ தெளிவாகத்தெரிந்து 
கொள்ளுதல்‌ பேரியல்‌ பொருளாதாரத்தில்‌ தலையாய இடத்தைப்‌ 
பெறுகின்றது. 


2.2. கருத்துக்கள்‌: 


நாட்டு வருவாயைப்‌ பல்வேறு வகைகளில்‌ பலரும்‌ விளக்கியுள்ளனர்‌. 
ஓவ்வொரு வினக்கமும்‌ ஓவ்வொரு கோணத்தில்‌ அமைந்துள்ளது 
முக்கியமானவற்றை மட்டூம்‌ இங்கு காணலாம்‌. 

ஆல்பிரட்‌ மார்ல்‌, “ஒரு நாட்டின்‌ உழைப்பும்‌ முதலும்‌ அதனுடைய 
இயந்கைவளங்களோடு இணைந்து செயல்பட்டு ஆண்டு தோறும்‌ பல்வேறு 
பணிகளையும்‌ உள்ளடக்கிய புலனாகும்‌. புலனாகாத பொருட்களின்‌ ஒரு 
குறிப்பிட்ட நிலத்‌ தொகுதியை உருவாக்குகின்றன. இத்தோடு அன்னிய 
முதலீட்டின்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ நிகர வருவாயையும்‌ கூட்ட வேண்டும்‌. 


இதுதான்‌ உண்மையான ஆண்டு வருவாய்‌”, என்று கூறுகின்றார்‌. இதில்‌ 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


நிகரம்‌ என்பது மொத்த உற்பத்தியின்‌ மதிப்பில்‌ மூலதனத்‌ தேய்மானத்தைக்‌ 
கழித்து வருவதைக்‌ குறிக்கின்றது. 
பேராசிரியர்‌ பிகுஜீபைழரஸ, “வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும்‌ 


வருவாயை உள்ளடக்கிய பணத்தால்‌ அளக்கக்கூடிய சமுதாயத்தின்‌ மொத்த 
வருவாயை நாட்டூ வருவாய்‌ என்கிறோம்‌” என்கின்றார்‌. 

பேராசிரியர்‌ பிர்ஜகுளைநசஸ  உற்பத்திக்குப்பதிலாக நுகர்வை 
அடிப்படையாகக்‌ கொண்டு நாட்டு வருவாயை விளக்குகின்றார்‌. அவர்‌, 
“நாட்டுவருவாய்‌ என்பது இறுதி நுகர்வோர்கள்‌ அவர்களுடைய உலகியல்‌ 
அல்லது மனிதச்‌ சூழலில்‌ அடைகின்ற பணிகளைக்‌ கொண்டதாகும்‌”, என்று 
கூறுகின்றார்‌. 

பேராசிரியர்‌ சாமுவேல்சன்‌ ஜளுயஅரஎநடளழஸெ ஒரு 
பொருளாதாரத்தில்‌ ஓர்‌ ஆண்டில்‌ மொத்தமாக உருவாகும்‌ பொருட்களின்‌, 
பணிகளின்‌ பண அளவுக்கு நாம்‌ பொதுவாகக்கொடூக்கும்‌ பெயர்‌ தேசிய 
உற்பத்தியை உருவாக்குவதில்‌ எல்லா உழைப்புக்கும்‌ சொத்துக்கும்‌ 
கிடைக்கும்‌ வருவாயின்‌ மொத்த தொகுதியே நாட்டு வருவாய்‌ என்கின்றார்‌. 

தற்காலத்தில்‌ நாட்டுப்‌ பொருளாதளரத்தில்‌ நடப்பு ஆண்டில்‌ உற்பத்தி 
செய்த பொருட்கள்‌, பணிகளின்‌ மூலம்‌ உற்பத்தி காரணிகளின்‌ 
தொகுதிகுளுக்குக்‌ கிடைக்கும்‌ வருவாயையே நாட்டு வருவாய்‌ என்கின்றோம்‌. 
இதனையே மூன்று வகைகளில்‌ விளக்கலாம்‌. 1) மொத்த வருவாயைக்‌ 
குறிக்கின்றது. 2) இது மொத்த செலவைக்‌ குறிக்கின்றது. ஒருவரின்‌ செலவு 
மற்றவரின்‌ வருவாயாவது கவனிக்கத்தக்கது. 3) மொத்த உற்பத்தியின்‌ 
மதிப்பு. 

நாட்டு வருவாய்‌ விளக்கங்களிலிருந்து மூன்று முக்கிய 
கருத்துக்களைச்‌ சுட்டிக்காட்டலாம்‌. 1) நாட்டு வருவாய்‌ என்பது ஒரு 
குறிப்பிட்ட நாட்டின்‌ (எடுத்துக்காட்டாக இந்தியாவின்‌ வருவாயைக்‌ 
குறிக்கின்றது. 2) இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ (ஓராண்டில்‌) கிடைத்த 
வருவாயின்‌ அளவைக்‌ கூறுகின்றது. 3) ஒரே ஒரு தடவை கணக்கில்‌ வரும்‌ 
மாற்று மதிப்புடைய எல்லா வகையான பொருட்களும்‌ பணிகளும்‌ நாட்டு 


வருவாயில்‌ சேரும்‌. 


2.3.அளவீடு 


தனிப்பட்ட நிறுவனங்கள்‌ இருமுறைக்‌ கணக்கு வைப்புமூலம்‌ 
ஜனுழரடிடந நுவெசல டீழழம-முநநிபெஸ வரவுகளையும்‌, செலவுகளையும்‌ 
கணக்கு வைத்து, இறுதியில்‌ இருப்பு நிலைக்குறிப்பு ஜடீயடயலெந 
ளாநநவஸ தயாரிக்கின்றன. இதே போல ஒரு நாடு முழுமைக்கும்‌ இருமுறை 
கணக்கு வைப்பு முறையின்‌ மூலம்‌ எல்லா வரவுகளையும்‌, செலவுகளையும்‌ 
கணக்கெழுதும்‌ முறையை சமுதாயக்கணக்கு வைப்பு ஜளுழஉயைட 


10 


யஉஉழரவெடைபஸ என்று கூறலாம்‌. இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற 
நாடுகளில்‌ சமீபகாலத்தில்‌ இம்முறை முக்கியத்துவம்‌ பெற்றுவருகின்றது. 

சமுதாய கணக்கு வைப்பு முறையில்‌ நாட்டு வருவாயின்‌ 
மதிப்பீடுகளை பலவழிகளில்‌ வெளியிடலாம்‌. அவற்றில்‌ ஒன்று 
பொருளாதாரத்தை 1)தனி மனிதத்‌ துறை (இல்லத்துறையும்‌ நிறுவனமும்‌) 
2வாணிபத்‌ துறை 3)அரசுத்துறை 4)௮யல்‌ நாட்டூத்துறை என்று நான்காகப்‌ 
பகுத்து, ஒவ்வொன்றைப்‌ பற்றியும்‌ விரிவாகக்‌ கணக்கு வைக்கலாம்‌. 

இன்னொரு வகையில்‌, சமுதாயத்தின்‌ பொருளாதார நடவடிக்கைகளை 
1 நுகர்வு 2 உற்பத்தி 3 முதலாக்கம்‌ 4 வெளிநாட்டு நடவடிக்கைகள்‌ 
எனப்பகுத்து, இவற்றைச்‌ செய்கின்ற 1 நுகர்வோர்கள்‌ 2 உற்பத்தியாளர்கள்‌ 3 
சேமிப்பாளர்கள்‌ 4 வெளிநாட்டுப்‌ பணிகளில்‌ ஈடுபடுபவர்கள்‌ என்ற 
அடிப்படையில்‌ 1) நுகாவுக்‌ கணக்கு அல்லது 
செலவுக்கணக்கு(யிசழிசயைவழை யுஉஉழரவெ) 2) உற்பத்திக்‌ கணக்கு 
ஜழிநசயவழை யுஉஉழரவெஸ 3) மூலதனக்‌ கணக்கு (சுநளவபை 
யுஉ௨உழரவெ 4) வெளிக்‌ கணக்கு (நுஒவநசயெட யுஉஉழரவெ) என்று 
கணக்குகளை வைக்கலாம்‌. 

சமுதாயக்‌ கணக்கு வைப்பு முறையால்‌ சில குறிப்பிடத்தக்க பயன்கள்‌ 
கிடைக்கின்றன. நாட்டு வருவாயை வகைப்படுத்த முடிகின்றது. எந்தெந்த 
நடவடிக்கைகளில்‌ வருவாய்‌ கிடைக்கின்றதென்பதையும்‌ எந்தெந்த வழிகளில்‌ 
செலவானதென்பதற்கும்‌ கணக்கு இருக்கும்‌. சமுதாயக்‌ கணக்கு வைப்புமூலம்‌ 
பொருளாதார அமைப்பையும்‌, அதில்‌ பல்வேறு துறைகளின்‌ பங்கையும்‌ 
உணரச்‌ செய்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு துணை செய்கின்றது. 
மொத்த தேசிய உற்பத்தி [Gross National Product or G.N.P] : 

ஒரு நாட்டில்‌ ஓராண்டுக்‌ காலத்தில்‌ உற்பத்தியாகும்‌ எல்லா இறுதி 
நிலைப்‌ பணிகள்‌, பொருட்களின்‌ மொத்த அங்காடி மதிப்பை மொத்த தேசிய 
உற்பத்தி அல்லது ஆக்கம்‌ என்கின்றோம்‌. மொத்த நாட்டு உற்பத்தியைக்‌ 
கணக்கிடும்‌ பொழுது இரு கருத்துக்களை கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 
முதலாவதாக, இது நாட்டில்‌ உற்பத்தியான பொருட்கள்‌, பணிகளின்‌ பண 
மதிப்பையே குறிக்கின்றது. ஆதலால்‌ வெவ்வேறு கால தேசிய வருவாயைக்‌ 
கணக்கிடும்‌ பொழுது விலை வேறுபாட்டைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
இரண்டாவதாக, மொத்த தேசிய வருவாயை கணிக்கும்‌ பொழுது 
உற்பத்தியான பொருட்கள்‌ பணிகளை ஒரு தடவை மட்டுமே கணக்கிட 
வேண்டும்‌. எதுவும்‌ இரண்டாம்‌ முறை கணக்கில்‌ வராமல்‌ பார்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. அதாவது இறுதிநிலைப்‌ பொருட்களின்‌ மதிப்பை கணக்கிட 
வேண்டும்‌. துணியின்‌ மதிப்பை மட்டூும்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 


பருத்தியின்‌ மதிப்பைக்‌ கணக்கிடக்‌ கூடாது. 


11 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


பொதுவாக அங்காடி விலையில்‌ மொத்த நாட்டு வருவாயைக்‌ 
கீழ்க்கண்டவாறு சுட்டிக்‌ கணக்கிடலாம்‌. 1) தனி மனிதர்களின்‌ நுகர்வுச்‌ 
செலவுகள்‌ 2) வாணிப நிறவனங்கள்‌ மாற்றுகின்ற, புத்தாக்கம்‌ செய்கின்ற, 
புதிய முதலீட்டுச்‌ செலவுகள்‌, அதாவது உள்நாட்டில்‌ ஏற்படுகின்ற மொத்த 
தனியார்‌ முதலீடு: 3) அரசு பொருட்களையும்‌, பணிகளையும்‌ வாங்கச்‌ 
செலவிடும்‌ தொகை 4) ஏற்றுமதி எச்சமாக அல்லது நிகர வெளிநாட்டு 
முதலீடாக அமைவது, அதாவது ஒரு நாடு வெளிப்பொருளாதாரத்தில்‌ 
செலவிடூவதற்கு மேலாக வெளிநாட்டுப்‌ பொருளாதாரம்‌ அந்த நாட்டில்‌ 
செலவிடூவது. மொத்த நாட்டு உற்பத்தியைக்‌ கணிப்பதில்‌ 1) பொருட்கள்‌ 


பணிகளின்‌ அங்காடி விலையை நிர்ணயித்தல்‌ 2) சொந்தக்காரர்களே 
பயன்படுத்தும்‌ வீடுகள்‌, வண்டிகள்‌ போன்றவற்றின்‌ வருவாயை மதிப்பிடல்‌ 3) 
வீட்டில்‌ உழைக்கும்‌ தாய்மார்களின்‌ உழைப்புக்கு கூலியை நிர்ணயித்தல்‌ 4) 
இடைநிலைப்‌ பொருட்களையும்‌ இறுதிநிலைப்‌ பொருட்களையும்‌ பிரித்தல்‌ 
போன்ற சிக்கல்கள்‌ எழுகின்றன. 
(11)நிகரதேசிய உற்பத்தி [Net National Product or N.N.P] : 

நாட்டில்‌ உற்பத்தி நடைபெறுகின்றது. கருவிகள்‌ மூலதனங்கள்‌ 
தேய்வடைகின்றன. ஆதலால்‌ நாட்டின்‌ மொத்த உற்பத்தியில்‌ 


இழக்கப்படுகின்ற மூலதனத்‌ தேய்மானத்தைக்‌ ஜனுநிசதஉயைவழைஸெ 


கழித்துக்‌ கிடைப்பதை நிகர தேசிய உற்பத்தி என்கின்றோம்‌. இதன்‌ அங்காடி 
மதிப்பை நிகர தேசிய வருவாய்‌ என கணக்கிடலாம்‌. 

நிகர தேசிய வருவாயைக்‌ கணிப்பதில்‌ 1)தேய்மானத்தைச்‌ சரியாக 
மதிப்பிடுதல்‌: 2)விலை ஏற்றக்‌ காலத்தில்‌ எந்திரத்தின்‌ எந்த விலையை 
எடூப்பதென்பது 3)இடைக்காலத்திலேயே எந்திரம்‌ பழுதடைதல்‌ போன்ற 
சிக்கல்கள்‌ உள்ளன. 

நிகர தேசிய உற்பத்திக்‌ கருத்து உண்மையாக நாட்டு வருவாய்‌ 
எவ்வளவு கூடுகின்றதென்று காட்டுவதால்‌ முக்கியத்துவம்‌ பெறுகின்றது. 
அடுத்து, நாட்டில்‌ சரியான பொருளாதார வளர்ச்சி பெற மூலதனத்தின்‌ 
உற்பத்தியை நண்டகாலத்தில்‌ இவ்வளவு கூட்ட வேண்டுமென்பதை உணர்த்த 
இக்கருத்து துணைசெய்கிறது. 
(தலா வருவாய்‌ [Per Capital Income]: 

ஒரு நாட்டின்‌ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில்‌ இருக்கின்ற வருவாயை அந்த 
நாட்டின்‌ அக்காலத்தின்‌ இருக்கும்‌ மக்கள்‌ தொகையால்‌ வகுத்துப்‌ பெறும்‌ 
வருவாயை தலா வருவாய்‌ அல்லது சராசரி வருவாய்‌ என்கிறோம்‌. 
(தனி நபர்‌ வருவாய்‌ [Personal Income]: 

மொத்த வருவாயும்‌ அந்த நாட்டு மக்கள்‌ பெறுகின்ற வருவாயும்‌ ஒரே 
அளவாக இருப்பதில்லை. நாட்டு வருவாயின்‌ நிறுவனங்கள்‌ செலுத்துகின்ற 
வரிகள்‌, பகிர்ந்தளிக்காமல்‌ வைத்திருக்கும்‌ நிதிகள்‌ தனியார்‌ செலுத்தும்‌ 

12 


முதுமைக்கால ஓய்வு ஊதியம்‌ பங்குத்தொகை ஆகியவற்றை கழித்த 
வருகின்ற தொகையை தனியார்‌ பெறுகின்றனர்‌. பொதுவாக கூலிகள்‌, 
சம்பளம்‌, வட்டி, வாரம்‌. பங்குத்தொகை என்று தனி மனிதர்கள்‌ பெறுகின்ற 
வருவாயை தனி மனித வருவாய்‌ என்று குறிப்பிடுகின்றோம்‌. 

தனி மனித வருவாய்‌ நாட்டு மக்களிடம்‌ இருக்கின்ற மொத்த வாங்கும்‌ 
சக்தியை அறிய உதவுகின்றது. 
(1)செலவிடத்தக்க வருவாய்‌ [Disposable Income]: 

ஓரு மனிதர்‌ பெறுகின்ற வருவாயை எல்லாம்‌ அவர்‌ விருப்பம்‌ போல்‌ 
செலவிட இயலாது. அவர்‌ பெறுகின்ற வருவாயில்‌ வருமான வரி, சொத்து வரி 


போன்ற வருவாயை எல்லாம்‌ அவர்‌ விருப்பம்‌ போல்‌ செலவிட இயலாது, 
அவர்‌ பெறுகின்ற வருவாயில்‌ வருமான வரி, சொத்து வரி, போன்ற 
வரிகளையும்‌ காப்பீட்டுக்கட்டணம்‌ போன்றவற்றையும்‌ கட்டாயம்‌ 
கட்டவேண்டியுள்ளது. இவை செலுத்தியது போக எஞ்சும்‌ பணத்தை தான்‌ 
ஒருவர்‌ சேமிக்கவோ, செலவிடவோ செய்யலாம்‌. இந்தத்‌ தொகை தான்‌ 
ஒருவரின்‌ உண்மையான வாங்கும்‌ சக்தியை, வாழ்க்கைத்தரத்தைக்‌ 


காட்டுகின்றது. 


2.4. தேசிய வருமானம்‌ தரவு முக்கியத்துவம்‌: 


நாட்டு வருவாய்‌ பற்றிய கணக்கீடும்‌, புள்ளி விவரங்களும்‌ 
பொருளாதாரத்தில்‌ மிகவும்‌ முக்கியத்துவமுடையதாகவும்‌ பல்வேறு 
பயன்களைக்‌ கொண்டதாகவும்‌ இருக்கின்றன. நாட்டு பொருளாதாரம்‌ 
செயல்படுவதையும்‌ அதன்‌ பல்வேறு இனங்களையும்‌ பற்றி அறியவும்‌ உதவி 


செய்கின்றன. கீன்சின்‌ “வேலை வாய்ப்பு, வட்டி, பணம்‌ பற்றிய பொது 


கோட்பாடு” (1936) நூல்‌ வெளியாகி, பேரியல்‌ பொருளாதார நோக்கு 
முக்கியத்துவம்‌ பெற்ற பிறகு நாட்டு வருவாயைப்பற்றி எல்லோரும்‌ 
எண்ணிப்பார்க்கத்‌ தொடங்கினர்‌. நாட்டு வருவாய்‌ மதிப்பீடுகளின்‌ பயன்களை 
இங்கு தொகுத்துக்‌ கூறலாம்‌. 

1. உற்பத்தி நிலையை அறிய: நாட்டு வருவாய்‌ மதிப்பீடு நாட்டின்‌ உற்பத்தி 
அளவைக்‌ காட்டுகின்றது. உற்பத்தியைச்‌ சார்ந்தே மக்களின்‌ நலம்‌ 
அமைகின்றது. நாட்டு வருவாய்‌ தலை வருவாய்‌ மதிப்பீட்டிலிருந்து உற்பத்தி 
நிலை, மக்கள்‌ நலம்‌ ஆகியவற்றை அறியலாம்‌. 

2: பொருளாதார நிலை: சில ஆண்டுகளில்‌ நாட்டு வருவாய்‌ 
மதிப்பீடுகளிலிருந்து பொருளாதாரம்‌ வளர்கின்றதா தேக்க நிலையில்‌ 


உள்ளதா, தேய்கின்றதாவென்பதை அறியலாம்‌. பொருளாதார வளர்ச்சி 


வீதத்தை அளக்கவும்‌ நாட்டு வருவாய்‌ விவரம்‌ துணை செய்கின்றது. 
3. பொருளாதார கொள்கையை உருவாக்க: பேரியல்‌ நோக்கில்‌ நாட்டில்‌ 


நாட்டின்‌ மொத்த பொருளாதார நடவடிக்கைகளை ஆராயவும்‌, எதிர்காலப்‌ 


13 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


பொருளாதார கொள்கைகளை உருவாக்கவும்‌, நாட்டு வருவாய்‌ பற்றிய 
விவரங்கள்‌ துணை செய்கின்றன. 

4. திட்டமிடுதல்‌: பொருளாதாரத்‌ திட்டங்களை உருவாக்கவும்‌ நாட்டு வருவாய்‌ 
விவரங்கள்‌ உற்ற துணையாக உள்ளன. வருவாயின்‌ போக்குத்‌ தெரிந்தால்‌ 
தான்‌ நாட்டின்‌ வளர்ச்சிக்குத்‌ திட்டமிட இயலும்‌. 

5. பல்வேறு துறைகள்‌: நாட்டு வருவாய்‌ விவரங்கள்‌ நாட்டு வருவாயில்‌ 
நாட்டிலுள்ள பொருளாதாரத்‌ துறைகளின்‌ பங்கினை அறிய உதவுகின்றது. 
எடூத்துக்காட்டாக, நமது நாட்டு வருவாயில்‌ 50மூ வேளாண்மை மூலம்‌ 


கிடைக்கின்றது. இதிலிருந்து நமது பொருளாதாரத்தில்‌ வேளாண்மையின்‌ 


முக்கியத்துவத்தை அறிகின்றோம்‌. 

6.பகிர்வை அறிய: நாட்டு வருவாய்‌ கூலியாக வாரமாக, வட்டியாக, ஆதயமாக 
எந்த விகிதத்தில்‌ பகிரப்பட்டிருக்கின்ற தென்பதையும்‌, வருவாய்‌ ஏற்றத்தாழ்வு 
எப்படி, எந்த வீதத்தில்‌ இருக்கின்றதென்பதையும்‌ நாட்டு வருவாய்‌ 
விவரங்களிலிருந்து அறியலாம்‌. 


7. வரவு-செலவு திட்டம்‌: அரசின்‌ வரவு செலவுத்‌ திட்டத்தை உருவாக்க 
நாட்டு வருவாய்‌ விவரங்கள்‌ உதவுகின்றன. பணவீக்க, பணவாட்டப்‌ போக்கை 
அறிய, வாணிபச்சுழலைத்‌ தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளைத்‌ 
தீர்மானிக்க, வரிவிதித்தல்‌, பொதுக்‌ கடன்‌ வாங்குதல்‌ ஆகியவற்றின்‌ 
வாய்ப்புக்களைக்காண வருவாய்‌ விவரங்கள்‌ வழிகாட்டுகின்றன. 

8. தேசியச்செலவு: நாட்டில்‌ நுகர்வுச்‌ செலவும்‌ முதலீட்டூச்‌ செலவும்‌ எப்படி 
அமைகின்றதென்பதையும்‌ எந்த அளவிற்கு மூலதனக்கழிவுக்கு நிதிஒதுக்க 
வேண்டுமென்பதையும்‌ வருவாய்‌ விவரங்களிலிருந்து கண்டுகொள்ளலாம்‌. 


9. மானிய உதவி: கூட்டாட்சியில்‌ மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு 
அளிக்கும்‌ மானிய அளவைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணிகளில்‌ முக்கியமானதாக 
நாட்டு வருவாய்‌ உள்ளது. 

10. வாழ்க்கைத்‌ தரத்தை ஒப்பிட: பல்வேறு நாடுகளில்‌ வாழும்‌ மக்களின்‌ 
வாழ்க்கைத்‌ தரங்களையும்‌ ஒரே நாட்டில்‌ பல்வேறு காலங்களில்‌ வாழ்ந்த 
மக்களின்‌ வாழ்க்கைத்‌ தரங்களையும்‌ ஒப்பிட்டு பார்க்க நாட்டு வருவாய்‌ 
விவரங்கள்‌ பெரிதும்‌ துணைசெய்கின்றன. 

11. பன்னாட்டுப்‌ பொருளாதாரத்‌ தொடர்புகள்‌: ஜக்கிய நாட்டுச்சபை, 
பன்னாட்டுப்‌ பணநிதி, உலகவங்கி போன்ற நிறுவனங்கள்‌ நாடூகளுக்கிடையில்‌ 
கடன்‌ பொறுப்புக்களை  நிர்ணயிக்கின்ற பொழுது நாட்டு வருவாய்‌ 
விவரங்களைப்‌ பயன்படூத்துகின்றன. 

12. பொதுத்‌ துறையின்‌ பங்கு: நாட்டு வருவாய்‌ விவரங்களிலிருந்து தனியார்‌ 
துறையும்‌, பொதுத்துறையும்‌ நாட்டின்‌ பொருளாதார நடவடிக்கைகளில்‌ எந்த 
அளவில்‌ பங்கு பெறுகின்றனவென்பதை அறியலாம்‌. பொதுத்‌ துறையின்‌ பங்கு 


14 


என்னவென்பதை அறியலாம்‌. பொதுத்‌ துறையின்‌ பங்கு என்னவென்பதை 


நாட்டு வருவாயின்‌ பகிர்விலிருந்து சரியாக மதிப்பிடலாம்‌. 


2.5. அளவீட்டு சிரமங்கள்‌: 


நாட்டு வருமானத்தை துல்லியமாகக்‌ கணக்கிடூவதில்‌ பல சிக்கல்கள்‌, 
இடையூறுகள்‌ உள்ளன. அவை பின்வருமாறு. 
1.நாடு என்பது பற்றிய வரையறை: 

அரசியல்‌ ரீதியாக நாடு என்பது ஒரு குறிப்பிட்ட பூகோள 
எல்லைக்குள்‌ அமைந்த நிலப்பரப்பை குறிக்கும்‌. பொருளாதார ரீதியாக நாடூ 
என்பது அரசியல்‌ எல்லையைத்‌ தாண்டியதாகும்‌. உண்மையில்‌ நாட்டூ 
வருமானம்‌ என்பது அந்த நாட்டில்‌ மட்டுமல்லாமல்‌ பிறநாடூகளிலும்‌ நாட்டூ 
மக்களால்‌ உருவாக்கப்படும்‌ வருமானத்தையும்‌ உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு 
நாட்டின்‌ வருமானத்தில்‌ அந்நாட்டில்‌ உருவாக்கப்படும்‌ வருவாய்‌ மட்டுமன்றி 
நாட்டிற்கு வெளியில்‌ ஈட்டூவதும்‌ சேர்வதால்‌ நாட்டின்‌ எல்லையை 
திட்டவட்டமாக வரையறுக்க இயலவில்லை. 
2.பின்தங்கிய நாடுகளில்‌ உள்ள பிரச்சனைகள்‌: 

நாட்டு வருவாயை கணக்கிடூவதில்‌ இந்தியா போன்ற வளர்ச்சி 
குன்றிய நாடூகளில்‌ பின்வரும்‌ பிரச்சினைகள்‌ உள்ளனர்‌. 

வேளாண்மையில்‌ ஒரு கணிசமான அளவு பொருட்கள்‌ விவசாயிகளால்‌ 
நுகரப்படுகின்றன. இவை நாட்டு வருமான கணக்கீட்டில்‌ வருவதில்லை. 

கல்வியறிவின்மையின்‌ காரணமாக பல உற்பத்தியாளர்கள்‌ தங்களது 
உற்பத்தியைப்‌ பற்றி சரியாக கணக்கு வைத்துக்‌ கொள்வதல்லை. 

கிராமங்களில்‌ மக்கள்‌ தங்க்ள பணிக்கு தானியமாக.'.பொருட்களாக 
ஊதியம்‌ பெறுகின்றனர்‌. இவைகளின்‌ பணமதிப்பைக்‌ கணக்கிடூவது 
கடினமாகும்‌. 

உற்பத்தி மற்றும்‌ வருவாய்‌ பற்றி நம்பத்தகுந்த, சரியான போதுமான 
புள்ளி விபரங்கள்‌ கிடைப்பதில்லை. 

ஒருவர்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள்‌ செய்யும்போது அவரது 
வருவாய்‌ அனைத்தையும்‌ கணக்கிட்டு சேர்க்காத நிலை உள்ளது. 

வணிகர்கள்‌ உற்பத்தியாளர்கள்‌ தரும்‌ தகவல்கள்‌ உண்மையாக 
இருப்பதில்லை. 

பண்டமாற்று முறையில்‌ மாற்றப்படும்‌ பொருட்கள்‌ நாட்டு வருமான 
கணக்கெடுப்பில்‌ வருவதில்லை. 
3.இருமுறை கணக்கிடுதல்‌ (Double Counting): 

உற்பத்தி முறையைக்‌ கொண்டு நாட்டு வருமானத்தைக்‌ 
கணக்கிடும்போது இருமுறை.'.பலமுறை கணக்கிடும்‌ பிரச்சனை உள்ளது. 
ஏனெனில்‌ ஒரு தொழிற்சாலையின்‌ உற்பத்தி மற்றொரு தொழிற்சாலைக்கு 


இடுமானமாக.'.கச்சாப்‌ பொருளாக உள்ளது. ஒரு விவசாயி விற்கின்ற 


15 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


பருத்தியின்‌ மதிப்பையும்‌ அந்த பருத்தியால்‌ ஆன துணியை நெசவாலை 
விற்பதையும்‌ சேர்க்கும்போது நாட்டு வருமானம்‌ அதிகமாக 
மதிப்பிடப்படுகின்றது. இப்பிரச்சினையைத்‌ தீர்க்க இறுதியாக நுகரப்படும்‌ 
பணத்தின்‌ மதிப்பை மட்டூம்‌ நாட்டு வருமானத்தில்‌ சேர்க்க வேண்டும்‌. 
4.மாந்றல்‌ வருமானப்‌ பிரச்சினைகள்‌: 

வருமான கணக்கெடுப்பில்‌ மாற்று வருமானம்‌ ஒரு முக்கிய 
பிரச்சினையாகும்‌. வருமான முறையில்‌ நாட்டு வருமானத்தைக்‌ 
கணக்கிடும்போது ஒருவரின்‌ வருவாயில்‌ ஒரு பகுதியை மற்றவருக்கு 
மாற்றும்போது அந்தத்‌ தொகை இருவரது வருவாயிலும்‌ சேராமல்‌ பாரத்துக்‌ 


கொள்ள வேண்டும்‌. எடுத்துக்காட்டாக ஒருவரின்‌ ஆண்டு வருமானம்‌ 
ரூ.1,00,000.'.- அவர்‌ ரூ.2000 அரசிந்கு வருமான வரி செலுத்துகின்றார்‌. 
இப்போது தனிறபர்‌ வருவாய்‌ ரூ.1,00,000.'.- அரசின்‌ வருவாய்‌ ரூ.2000 என 
கணக்கிடப்பட்டால்‌ நாட்டு வருமானம்‌ மிகையாக  மதிப்பிடப்படலாம்‌. 
இப்பிரச்சினையைத்‌ தீர்க்க நிகர வருவாய்‌ அல்லது செவிடக்கூடிய 
வருவாயை மட்டும்‌ வருமானமாக எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
5.தேய்மானம்‌: 

நிகர நாட்டு உற்பத்தியை கணக்கிட தேய்மானச்‌ செலவை மொத்த 
நாட்டு உற்பத்தியிலிருந்து கழிக்க வேண்டும்‌. மூலதனப்‌ பொருட்களின்‌ 
தேய்மானச்‌ செலவைக்‌ கணக்கிடுவதற்கு சரியான அளவுகோல்‌ இல்லை. 
அத்துடன்‌ மூலதனப்‌ பொருட்களின்‌ விலைகள்‌ மாறிக்கொண்டே இருப்பதால்‌ 
தேய்மானச்‌ செலவைக்‌ கணக்கிடுவது கடினமாகும்‌. 
6.ஊதியமற்ற பணிகள்‌ (பிகுவின்‌ முரண்பாடு): 

மனைவியின்‌ வீட்ட்ப்‌ பணிகளுக்கு ஊதியத்தை மதிப்பிடுவது 
கடினமானதாகும்‌. பிகுவின்‌ கருத்துப்படி ஒரு  வீட்டுக்காரார்‌ தனது 
வேலைக்காரியின்‌ பணிகளுக்குத்‌ தரும்‌ ஊதியம்‌ நாட்டு வருமானத்தில்‌ 
சேருகின்றது. அவர்‌ அந்த வேலைக்காரியை தீர்மானம்‌ செய்து கொள்ளும்‌ 
போது, அவளது பணிகளுக்கு ஊதியம்‌ தரப்படுவதில்லை. இப்போது நாட்டூ 
வருமானத்தின்‌ அளவு குறைகின்றது. 
7. தவறான வழியில்‌ ஈட்டும்‌ பணம்‌: 

சூதாட்டம்‌, கள்ளக்கடத்தல்‌, கள்ளச்சந்தை, போன்ற தவறான 
வழிகளில்‌ பெறும்‌ பணமானது. நாட்டு வருமானக்‌ கணக்கெடுப்பில்‌ 
சேருவதில்லை. 
8. பணத்தின்‌ மதிப்பு மாறுதல்‌: 

நாட்டு வருமானமானது பணத்தைக்‌ கொண்டு கணக்கிடப்படுகின்றது. 
விலைமட்டமானது மாறுவதால்‌ நாட்டு வருமானத்தை இரண்டூ காலங்களில்‌ 
ஒப்பிடுவது தவறானதாகும்‌. விலைக்குறியீட்டெண்ணில்‌ சேரும்‌. பண்டங்கள்‌ 
நாட்டுக்கு நாடு வேறுபடூவதால்‌ இரு நாடுகளில்‌ நாட்டு வருமனாததை 


16 


ஒப்பிடுவது தவறானதாகும்‌. பண வீக்கத்தின்‌ காரணமாக உற்பத்திப்‌ 
பெருக்கம்‌ இல்லாமல்‌ நாட்டு வருமானத்தின்‌ அளவு அதிகரித்திருக்கலாம்‌. 
எனவே நாட்டு வருமானத்தை அளவிட பணம்‌ சரியான அளவுகோல்‌ இல்லை. 


2.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. தலா வருவாய்‌ என்றால்‌ என்ன? 


2. இருமறைக்‌ கணக்கிடுதலைப்‌ பற்றிக்‌ கூறுக. 


2.7. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. ஒரு நாட்டின்‌ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில்‌ இருக்கின்ற வருவாயை அந்த 
நாட்டின்‌ அக்காலத்தின்‌ இருக்கும்‌ மக்கள்‌ தொகையால்‌ வகுத்துப்‌ பெறும்‌ 
வருவாயை தலா வருவாய்‌ அல்லது சராசரி வருவாய்‌ என்கிறோம்‌. 

2. உற்பத்தி முறையைக்‌ கொண்டு நாட்டு வருமானத்தைக்‌ கணக்கிடும்போது 
இருமுறை.'.பலமுறை கணக்கிடும்‌ பிரச்சனை உள்ளது. ஏனெனில்‌ ஒரு 
தொழிற்சாலையின்‌ உற்பத்தி மற்றொரு தொழிற்சாலைக்கு 
இடுமானமாக.'.கச்சாப்‌ பொருளாக உள்ளது. ஒரு விவசாயி விற்கின்ற 
பருத்தியின்‌ மதிப்பையும்‌ அந்த பருத்தியால்‌ ஆன துணியை நெசவாலை 
விற்பதையும்‌ சேர்க்கும்போது நாட்டு வருமானம்‌ அதிகமாக 
மதிப்பிடப்படுகின்றது. இப்பிரச்சினையைத்‌ தீர்க்க இறுதியாக நுகரப்படும்‌ 


பணத்தின்‌ மதிப்பை மட்டும்‌ நாட்டு வருமானத்தில்‌ சேர்க்க வேண்டும்‌. 


2.8. சுருக்கம்‌ 


தேசிய வருவாய்‌ கணக்கியலில்‌ தேசிய வருவாயைப்‌ பற்றியும்‌ 
அதனுடைய நிகர உற்பத்தியும்‌ மற்றும்‌ தலா வருவாய்‌ செலவிடத்தக்க 
வருவாய்‌ பற்றிக்‌ கூறி அதனால்‌ தேசிய வருமானம்‌ தரவு 
முக்கியத்துவத்தைப்‌ பற்றி சுருக்கமாக விளக்கி அதனால்‌ பின்தங்கிய 
நாடுகளின்‌ பிரச்சினைகளைக்‌ கூறுகிறது. 


2.9. முக்கிய வார்த்தைகள்‌ 


செலவிடத்தக்க வருவாய்‌: ஒரு மனிதர்‌ பெறுகின்ற வருவாயை எல்லாம்‌ அவர்‌ 
விருப்பம்‌ போல்‌ செலவிட இயலாது. அவர்‌ பெறுகின்ற வருவாயில்‌ வருமான 
வரி, சொத்து வரி போன்ற வருவாயை எல்லாம்‌ அவர்‌ விருப்பம்‌ போல்‌ 
செலவிட இயலாது, அவர்‌ பெறுகின்ற வருவாயில்‌ வருமான வரி, சொத்து 
வரி, போன்ற வரிகளையும்‌ காப்பீட்டுக்கட்டணம்‌ போன்றவற்றையும்‌ கட்டாயம்‌ 
கட்டவேண்டியுள்ளது. இவை செலுத்தியது போக எஞ்சும்‌ பணத்தை தான்‌ 


ஒருவர்‌ சேமிக்கவோ, செலவிடவோ செய்யலாம்‌. இந்தத்‌ தொகை தான்‌ 


ஒருவரின்‌ உண்மையான வாங்கும்‌ சக்தியை, வாழ்க்கைத்தரத்தைக்‌ 
காட்டுகின்றது. 

தேசியச்‌ செலவு: 

நாட்டில்‌ நுகர்வுச்‌ செலவும்‌ முதலீட்டுச்‌ செலவும்‌ எப்படி 


அமைகின்றதென்பதையும்‌ எந்த அளவிற்கு மூலதனக்கழிவுக்கு நிதிஒதுக்க 
வேண்டுமென்பதையும்‌ வருவாய்‌ விவரங்களிலிருந்து கண்டுகொள்ளலாம்‌. 


17 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


தேசிய வருவாய்‌ கணக்கியல்‌ 


குறிப்பு 


2.10. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.மொத்த தேசிய உற்பத்தி என்றால்‌ என்ன? 

2.நிகர தேசிய உற்பத்தி என்றால்‌ என்ன? 
நெடூவினாக்களுக்கு விடையளி. 

1.தேசிய வருமான தரவு முக்கியத்துவத்தை சுருக்கமாகக்‌ கூறுக. 


2.நாட்டு வருமானத்தை அளவிடூதலில்‌ உள்ள இடையூறுகளை விளக்குக. 


2.11. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அகுஜா, ர்‌.டூ. (2000), “பேரியல்‌ பொருளாதாரம்‌”, ளூ.சாந்த்‌ ரூ கம்பெனி, 


டெல்லி. 


18 


புது 


அலகு -3 வேலைக்கோட்பாடு - 1 


பாரம்பரிய கோட்பாடுகள்‌ வேலைவாய்ப்பு மற்றும்‌ வருவாய்‌ 
அமைப்பு: 
3.1. பாரம்பரிய கோட்பாடுகள்‌ வேலைவாய்ப்பு மற்றும்‌ வருவாய்‌ 
3.2. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
3.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
3.4. சுருக்கம்‌ 
3.5. முக்கிய வார்த்தைகள்‌ 
3.6. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 
3.7. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


3.1. பாரம்பரிய கோட்பாடுகள்‌ வேலைவாய்ப்பு மற்றும்‌ வருவாய்‌ 


“தொன்மை பொருளியலறிஞர்கள்‌” (Classical Econemists) என்னும்‌ 
சொற்றொடரைஇ ரிக்கார்டோவையும்‌ ஆடம்ஸ்மித்‌ உட்பட அவரது 
முன்னோடிகளையும்‌ குறிக்க கார்ல்மார்க்ஸ்‌ பயன்படுத்தினார்‌. ஆனால்‌ கீன்ஸ்‌ 
தொன்மைப்‌ பொருளியலறிஞர்கள்‌ என்ற சொந்தொடரை ஜேம்ஸ்‌ ஸ்டுவர்ட்‌, 


மில்‌, ஆல்பிரட்‌ மார்ல்‌, ஏ.சி. பிகு உட்பட ரிக்கார்டோவை பின்பற்றிய 


வகையில்‌ பயன்படுத்தினார்‌. பொதுவாக 1776ல்‌ ஆடம்ஸ்மித்தின்‌ நாடுகளின்‌ 


செல்வம்‌ (நுநயடவா ழக யேவழைளெ) நூல்‌ வந்ததிலிருந்து ஏறத்தாழ 50 
ஆண்டூகளில்‌ டேவிட்‌ ரிச்சார்டோஇ ஜே எஸ்‌ மில்‌இ மார்சல்‌இ 
ஜீன்பேப்டிஸ்ட்சே ஆகியோர்‌ உருவாக்கிய கோட்பாட்டை தொன்மைப்‌ 
பொருளியல்‌ கோட்பாடூ என்கின்றோம்‌. 

தொன்மைப்‌ பொருளியலறிஞர்கள்‌இ உழைப்பு மூலவளங்களும்‌ 
எப்பொழுதும்‌ முழுநிறை வேலை நிலையில்‌ இருக்கும்மென்று கருதினர்‌. 
அவர்கள்‌ உற்ப்பத்தி செய்த பொருட்கள்‌ அவைகளே தேவையை 
உருவாக்கிக்‌ கொள்வதால்‌ மொத்த அளிப்பும்‌ மொத்த தேவையும்‌ சமமாக 
இருக்குமென்று கருதியதால்‌ முழுநிறை வேலைநிலை இருக்குமென்று 
அவர்கள்‌ கருத்துப்படிஇ குறுகிய காலத்தில்‌ வேண்டுமானால்‌ வேலையின்மை 
இருக்கலாம்‌. தற்காலிகமாக இருக்கும்‌ வேலையின்மை பிறழ்ச்சி 
காரணமாகவோஇ தன்‌ விருப்பமானதாகவோ இருக்கும்‌. 

தொன்மைப்‌ பொருளியலஞர்கள்‌ நிறைவுப்போட்டி இருக்குமென்ற 
எடுகோளின்‌ அடிப்படையில்‌ கீழ்கண்ட மூன்றுவகையான அங்காடிகள்‌ 


இருக்குமென்று கருதினர்‌. 


19 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


உழைப்பு அங்காடி (L௮றbouயr Market): தொழிலாளர்கள்‌ தேவை 
அளிப்பை ஒட்டி உழைப்பு அங்காடி இருக்கும்‌. அதன்படி நிலவும்‌ 
கூலிவிகிதத்தில்‌ உழைப்பின்‌ தேவையும்‌ அளிப்பும்‌ சமமாக இருக்கும்‌. 

உற்பத்தி அங்காடி (Product Market): சேமிப்பும்‌ முதலீடும்‌ 
உற்ப்பத்தி அங்காடியில்‌ சமமாக இருக்கும்‌. அதாவதுஇ முந்தைய சேமிப்பும்‌ 
முந்தைய முதலீடும்‌ சமமாக இருக்குமென்று கருதினர்‌. 

பணஅங்காடி (Money Market): பணத்தேவையோடூ தொடர்புடையது 
பண அங்காடியாகும்‌. முதலிரண்டூம்‌ உண்மையான பொருளாதாரம்‌ 
தொடர்பானது அவர்கள்‌ பணம்‌இ வாங்கல்‌ - விற்றல்‌இ கொடுக்கல்‌ - வாங்கல்‌ 
ஆகிய பணிகளை மட்டும்‌ செய்வதாகக்‌ கருதியதால்‌ அதற்கு மிகுந்த 
முக்கியத்துவும்‌ கொடுக்கவில்லை. பண அங்காடி மற்றைய அங்காடியிலிருந்து 
விலகியிருப்பதாகவும்‌ கருதினர்‌. 

தொன்மை பொருளியறிஞர்கள்‌ விலைகளிலும்‌ கூலிகளிலும்‌ இருக்கும்‌ 
நெகிழ்ச்சியின்‌ காரணமாக முழுநிறை வேலை நிலை ஏற்படூமென்று நம்பினர்‌. 
அதாவது மிகை உற்பத்தி காரணமாக மந்த நிலை உருவாகி 
வேலையின்மை தோன்றினால்‌ விலைகள்‌ குறையும்‌. இதனால்‌ தேவை கூடும்‌. 
தேவை விலையைத்தூண்ட பொருளாதார நடவடிக்கைகள்‌ பெருக 


வேலையின்மை மறையும்‌ இதேபோல வேலையின்மையைக்‌ கூலியைக்‌ 


குறைப்பதன்‌ மூலம்‌ போக்கலாமென்று எண்ணினார்‌. கூலியைக்‌ குறைத்தால்‌ 


உழைப்பிற்குரிய தேவைகூட பொருளாதார நடவடிக்கைகள்‌ அதிகமாகும்‌. 
இதனால்‌ வேலையின்மை மறையும்‌. 

டி.ஆர்‌.மால்தாஸ்‌ சிஸ்மாண்டி (5150) இ கார்ல்மார்க்ஸ்‌ ஈப்சன்‌ 
சில்வியோகேசல்‌ (Silvio-Gesell) போன்றவர்கள்‌ தொன்மைப்‌ 
பொருளியலறிஞர்கள்‌ கருத்தை சிலவேலைகளில்‌ சாடிய போதிலும்‌ 
அவர்களால்‌ அதனை முழுவதும்‌ மறுக்க இயலவில்லை. கீன்ஸ்தான்‌ பழைய 
கருத்தை மறுத்ததோடு புதிய வேலைவாய்ப்புக்‌ கோட்பாட்டையும்‌ 
உருவாக்கியளித்தார்‌. 

தொன்மைவாதிகளின்‌ கோட்பாட்டின்படி வேலையைத்‌ தேடூபவர்கள்‌ 
(உழைப்பாளர்கள்‌), வேலை தருபவர்கள்‌ (உற்பத்தியாளர்கள்‌) ஆகியோர்‌ 
ஒன்றுபடும்‌ நிலையில்‌ அல்லது சமநிலையில்‌ வேலைவாய்ப்பு 
நிர்ணயிக்கப்படுகின்றது. அதாவது உழைப்பின்‌ அளிப்பும்‌, உழைப்பின்‌ 


தேவையும்‌ வேலையின்‌ அளவை நிர்ணயிக்கின்றன. 


உழைப்பின்‌ அளிப்பு : 
தொன்மைப்‌ பொருளியல்‌ அறிஞர்களின்‌ கருத்துப்படி, கூலி 
வீதத்திற்கும்‌, உழைப்பின்‌ அளிப்பிற்கும்‌ நேரடியான தொடர்பு உண்டு. 
கூலியானது தொழிலாளர்களின்‌ பராமரிப்பு மட்டத்தைவிட அதிகரிக்கும்‌ போது 
20 


மக்கள்தொகை அதிகரித்து, உழைப்பின்‌ அளிப்பும்‌ அதிகரிக்கின்றது. மாறாக, 
கூலியானது தொழிலாளர்களின்‌ பராமரிப்பு மட்டத்தைவிட குறைவாக 
இருக்கும்போது மக்கள்தொகை குறைந்து, உழைப்பின்‌ அளிப்பும்‌ 
குறைகின்றது. 
உழைப்பின்‌ தேவை : 

உழைப்பின்‌ தேவையானது உழைப்பின்‌ இறுதிநிலை உற்பத்தித்‌ 
திறனைப்‌ பொறுத்ததாகும்‌. தொன்மைவாதிகளின்‌ கருத்துப்படி, கூலி 
வீதத்திற்கும்‌, உழைப்பின்‌ தேவைக்கும்‌ தலைகீழான தொடர்பு உண்டு. 
கூலியானது உழைப்பின்‌ இறுதிநிலை உற்பத்தித்‌ திறனைவிட குறைவாக 
இருக்கும்போது உழைப்பின்‌ தேவை கூடும்‌. மாறாக, கூலியானது உழைப்பின்‌ 
இறுதிநிலை உற்பத்தித்‌ திறனைவிட அதிகமாக இருக்கும்போது உழைப்பின்‌ 
தேவை குறையும்‌. 

ஜான்‌ மேனார்ட்‌ கெயினியனால்‌ தனது பொதுக்‌ கோட்பாடு 
வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும்‌ பணம்‌ ஆகியவற்றில்‌ 1936 இல்‌ 
வெளியிடப்பட்டது, பாரம்பரிய கோட்பாடுகள்‌ மீது ஒரு முன்னணி தாக்குதலை 
நடத்தியது. அவர்‌ ஒரு புதிய பொருளாதாரத்தை உருவாக்கினார்‌, இது 
பொருளாதார சிந்தனை மற்றும்‌ கொள்கையில்‌ ஒரு புரட்சியைக்‌ 
கொண்டுவந்தது. 

பொதுக்‌ கோட்பாடு தொன்மை சிந்தனையின்‌ பின்னணிக்கு எதிராக 


எழுதப்பட்டது. “பாரம்பரிய கலைஞர்கள்‌” கெய்னியன்‌ என்பதன்‌ பொருள்‌ 


“ரிக்கார்டோவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌, அதாவது, ரிக்கார்டியன்‌ 
பொருளாதாரத்தின்‌ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பூரணப்படுத்தியவர்கள்‌” 
என்பதாகும்‌. அவர்கள்‌, குறிப்பாக, ஜே.எஸ்‌. மில்‌, மார்‌ல்‌ மற்றும்‌ பிகோ 
ஆகியோர்‌ ஆவர்‌. 

ஒரு நூற்றாண்டுக்கும்‌ மேலாக கட்டமைக்கப்பட்ட மற்றும்‌ பெரும்‌ 
மந்தநிலைக்கு முன்னும்‌ பின்னும்‌ பொருளாதார சிந்தனை மற்றும்‌ 
கொள்கையில்‌ ஆதிக்கம்‌ செலுத்திய பாரம்பரிய மற்றும்‌ மரபுவழி 
பொருளாதாரத்தை கெய்னியன்‌ நிராகரித்தார்‌. கெய்னியன்‌ பொருளாதாரம்‌ 
பாரம்பரிய பொருளாதாரத்தின்‌ விமர்சனத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டிருப்பதால்‌, வேலைவாய்ப்புக்‌ கோட்பாட்டில்‌ பொதிந்துள்ளதைப்‌ பற்றி 
அறிந்து கொள்வது அவசியம்‌. 
உள்ளடக்கம்‌: 

1. வேலைவாய்ப்பு பற்றிய பாரம்பரிய கோட்பாடு 

2. முழுமையான தொன்மை மாதிரி- ஒரு சுருக்கம்‌ 

3. பாரம்பரிய கோட்பாட்டின்‌ கெய்னியன்‌ விமர்சனம்‌ 

தொன்மை பொருளாதார வல்லுநர்கள்‌ பொருளாதாரத்தில்‌ முழு 
வேலைவாய்ப்பு இருப்பதை நம்பினர்‌. அவர்களுக்கு, முழு வேலைவாய்ப்பு ஒரு 


21 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


சாதாரண சூழ்நிலை மற்றும்‌ இதிலிருந்து எந்தவொரு விலகலும்‌ 
அசாதாரணமானதாகக்‌ கருதப்படுகிறது. பிகோவின்‌ கூற்றுப்படி, தொழிலாளர்‌ 
தேவை மற்றும்‌ வழங்கல்‌ சமமாக இருக்கும்போது தொழிலாளர்‌ சந்தையில்‌ 
தானாகவே முழு வேலைவாய்ப்பையும்‌ வழங்குவதே பொருளாதார அமைப்பின்‌ 
போக்கு ஆகும்‌. 

ஊதிய கட்டமைப்பில்‌ உள்ள கடினத்தன்மை மற்றும்‌ தொழிற்சங்க 
சட்டம்‌, குறைந்தபட்ச ஊதிய சட்டம்‌ போன்ற வடிவங்களில்‌ தடையற்ற 
சந்தை முறையின்‌ செயல்பாட்டில்‌ தலையிடுவதால்‌ வேலையின்மை 
விளைகிறது. இயங்கும்‌ ஊதிய விகிதத்தில்‌ வேலை செய்ய விரும்பும்‌ 
அனைவரும்‌ வேலை செய்ய விரும்பும்‌ போது முழு ஊதியம்‌ 
வழங்கப்படுகிறது. 

தற்போதுள்ள ஊதிய விகிதத்தில்‌ வேலை செய்யத்‌ தயாராக 
இல்லாதவர்கள்‌ வேலையில்லாமல்‌ இருப்பதால்‌ அவர்கள்‌ தானாக முன்வந்து 
வேலையில்லாமல்‌ உள்ளனர்‌. ஆகவே முழு வேலைவாய்ப்பு என்பது 
தற்போதைய ஊதிய விகிதத்தில்‌ மக்கள்‌ வேலை செய்யத்‌ தயாராக 
இருக்கிறார்கள்‌, ஆனால்‌ அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற 


பொருளில்‌ விருப்பமில்லாமல்‌ வேலையின்மை ஏந்பட வாய்ப்பில்லை. 


தொன்மைக்‌ கோட்பாட்டின்‌ அடிப்படையானது மார்ல்‌ மற்றும்‌ பிகோ 
போன்ற பாரம்பரிய பொருளாதார வல்லுனர்களால்‌ முன்னெடுக்கப்பட்ட சேயின்‌ 
சந்தை விதி ஆகும்‌. உழைப்பு, பொருட்கள்‌ மற்றும்‌ பணத்திற்கான தனிப்பட்ட 
சந்தைகளாகப்‌  பிரிக்கப்பட்டுள்ள உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பை 
நிர்ணயிப்பதை அவர்‌ விளக்கினர்‌. ஒவ்வொரு சந்தையும்‌ பொருளாதாரத்தில்‌ 
முழு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கான ஒரு உள்ளமைக்கப்பட்ட 
சமநிலை பொறிமுறையை உள்ளடக்கியது. 
கருத்துக்கள்‌: 

வெளியீடு மற்றும்‌ வேலைவாய்ப்பு பற்றிய பாரம்பரிய கோட்பாடுகள்‌ 
பின்வரும்‌ அனுமானங்களை அடிப்படையாகக்‌ கொண்டது: 

1. பணவீக்கம்‌ இல்லாமல்‌ முழு வேலைவாய்ப்பு உள்ளது. 

2.அரசாங்கத்தின்‌ தலையீடு இல்லாமல்‌ ஒரு லாயிஸ்‌-.'.பைர்‌ 

முதலாளித்துவ பொருளாதாரம்‌ உள்ளது. 

3. இது வெளிநாட்டு வர்த்தகம்‌ இல்லாத மூடிய பொருளாதாரம்‌. 

4. தொழிலாளர்‌ மற்றும்‌ தயாரிப்பு சந்தைகளில்‌ சரியான போட்டி 

உள்ளது. 

5. உழைப்பு ஒரேவிதமானதாகும்‌. 

6. பொருளாதாரத்தின்‌ மொத்த உற்பத்தி நுகர்வு மற்றும்‌ முதலீட்டு 

செலவினங்களுக்கு இடையில்‌ பிரிக்கப்பட்டூுள்ளது. 


22 


7. பணத்தின்‌ அளவு வழங்கப்படுகிறது மற்றும்‌ பணம்‌ பரிமாற்ற 
ஊடகம்‌ மட்டுமே. 

8. ஊதியங்கள்‌ மற்றும்‌ விலைகள்‌ முற்றிலும்‌ நெகிழ்வானவை. 

9. அனைத்து சந்தை பங்கேற்பாளர்களின்‌ தரப்பிலும்‌ சரியான 
தகவல்கள்‌ உள்ளன. 

10. பண ஊதியங்கள்‌ மற்றும்‌ உண்மையான ஊதியங்கள்‌ நேரடியாக 
தொடர்புடையவை மற்றும்‌ விகிதாசாரமாகும்‌. 

11. சேமிப்பு தானாகவே முதலீட செய்யப்படுகிறது மற்றும்‌ 
இருவருக்கும்‌ இடையிலான சமத்துவம்‌ வட்டி விகிதத்தால்‌ கொண்டு 
வரப்படுகிறது 

12. மூலதன பங்கு மற்றும்‌ தொழில்நுட்ப அறிவு வழங்கப்படுகிறது. 

13. வருவாயைக்‌ குறைக்கும்‌ சட்டம்‌ உற்பத்தியில்‌ இயங்குகிறது. 

14. இது நீண்ட காலமாக கருதுகிறது. 


விளக்கம்‌: 

பாரம்பரிய கோட்பாட்டில்‌ வெளியீடு மற்றும்‌ வேலைவாய்ப்பை 
நிர்ணயிப்பது பொருளாதாரத்தில்‌ தொழிலாளர்‌, பொருட்கள்‌ மற்றும்‌ பணச்‌ 
சந்தைகளைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 
சந்தைகளின்‌ சட்டம்‌: 

சந்தைகளின்‌ சட்டம்‌ என்பது தொன்மை வேலைவாய்ப்பு கோட்பாட்டின்‌ 
மையமாகும்‌. 19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ பிரெஞ்சு பொருளாதார 
வல்லுனர்‌ ஜே.பி. சே, “வழங்கல்‌ அதன்‌ சொந்த தேவையை 
உருவாக்குகிறது” என்ற கருத்தை விளக்கினார்‌. எனவே, பொதுவான அதிக 
உற்பத்தி மற்றும்‌ பொருளாதாரத்தில்‌ வேலையின்மை பிரச்சினை இருக்க 
முடியாது. 

பொருளாதாரத்தில்‌ பொதுவான அதிக உற்பத்தி இருந்தால்‌, சில 
தொழிலாளர்கள்‌ தங்கள்‌ வேலையை விட்டூ வெளியேறும்படி கேட்கப்படலாம்‌. 
வேலையின்மை பிரச்சினை குறுகிய காலத்தில்‌ பொருளாதாரத்தில்‌ எழுகிறது. 
நீண்ட காலமாக, பொருட்களின்‌ தேவை மற்றும்‌ வழங்கல்‌ சமமாக 
மாறும்போது பொருளாதாரம்‌ தானாகவே முழு வேலைவாய்ப்பை நோக்கிச்‌ 


செல்லும்‌. 


தயாரிப்பாளர்‌ பொருட்களை உற்பத்தி செய்து தொழிலாளர்களுக்கு 
ஊதியம்‌ வழங்கும்போது, தொழிலாளர்கள்‌ அந்த பொருட்களை சந்தையில்‌ 
வாங்குகிறார்கள்‌. ஆகவே பொருட்களை வழங்குவதற்கான (உற்பத்தி 
செய்யும்‌) செயல்‌ அவற்றுக்கான தேவையைக்‌ குறிக்கிறது. இந்த வழியில்‌ 
தான்‌ வழங்கல்‌ அதன்‌ சொந்த தேவையை உருவாக்குகிறது. 


23 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கெட்பாடு - 1 


குறிப்பு 


1.வெளியீடு மற்றும்‌ வேலைவாய்ப்பு தீர்மானித்தல்‌: 

பாரம்பரிய கோட்பாட்டில்‌, உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பு உற்பத்தி 
செயல்பாடு மற்றும்‌ உழைப்புக்கான தேவை மற்றும்‌ பொருளாதாரத்தில்‌ 
தொழிலாளர்‌ வழங்கல்‌ ஆகியவற்றால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. மூலதன பங்கு, 
தொழில்நுட்ப அறிவு மற்றும்‌ பிற காரணிகளைப்‌ பொறுத்தவரை, மொத்த 
உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பு அளவு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு 
துல்லியமான உறவு உள்ளது, அதாவது தொழிலாளர்களின்‌ எண்ணிக்கை. 
இது பின்வரும்‌ உற்பத்தி செயல்பாட்டின்‌ வடிவத்தில்‌ காட்டப்பட்டுள்ளது: Q = 
f(K> T> N) 

மொத்த வெளியீடு (0) என்பது மூலதன பங்கு (16), தொழில்நுட்ப 
அறிவு (1) மற்றும்‌ தொழிலாளர்களின்‌ எண்ணிக்கை (14) ஆகியவற்றின்‌ 
செயல்பாடு (1) மு மற்றும்‌ வு கொடுக்கப்பட்டால்‌, உற்பத்தி செயல்பாடு ஞ = 
1 (0) ஆக மாறுகிறது, இது வெளியீடு என்பது தொழிலாளர்களின்‌ 
எண்ணிக்கையின்‌ செயல்பாடு என்பதைக்‌ காட்டுகிறது. வெளியீடு என்பது 
தொழிலாளர்களின்‌ எண்ணிக்கையின்‌ அதிகரிக்கும்‌ செயல்பாடு, உழைப்பின்‌ 
வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்‌ போது வெளியீடு அதிகரிக்கிறது. ஆனால்‌ ஒரு 
அதிக தொழிலாளர்கள்‌ பணிபுரியும்‌ போது, தொழிலாளர்‌ தொடக்கத்திற்கு 
ஓரளவு வருமானம்‌ குறைகிறது. 


O=fIN) 

சி 

ர்‌ 
ட்‌ 
> 
Q 

[ச] N, N, N, 

Employment 
Fig. 1 


இது படம்‌ 1 இல்‌ காட்டப்பட்டூுள்ளது, அங்கு வளைவு 0 =f (14) 
என்பது உற்பத்தி செயல்பாடு மற்றும்‌ மொத்த வெளியீடு 0 KO 
வேலைவாய்ப்பு நிலை கே உடன்‌ ஒத்திருக்கிறது. ஆனால்‌ வெளியீடு 00, 
இன்‌ K0 வேலைவாய்ப்பு மட்டத்திற்கு அப்பால்‌ அதிகமான தொழிலாளர்கள்‌ 
111115 பணியமர்த்தப்படும்போது, 0102 வெளியீட்டின்‌ அதிகரிப்பு 
வேலைவாய்ப்பு NIN, ஐ விட குறைவாக உள்ளது. 
தொழிலாளர்‌ சந்தை சமநிலை: 

தொழிலாளர்‌ சந்தையில்‌, உழைப்புக்கான தேவை மற்றும்‌ உழைப்பு 
வழங்கல்‌ ஆகியவை உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பின்‌ அளவை 


24 


தீர்மானிக்கின்றன. பாரம்பரிய பொருளாதார வல்லுநர்கள்‌ உழைப்புக்கான 
தேவையை உண்மையான ஊதிய விகிதத்தின்‌ செயல்பாடாக கருதுகின்றனர்‌: 
Dy=f(W/P) 

ஹட - உழைப்புக்கான தேவை, W = ஊதிய விகிதம்‌ மற்றும்‌ P = 
விலை நிலை. ஊதிய விகிதத்தை (W) விலை நிலை (1) ஆல்‌ வகுத்தால்‌, 
உண்மையான ஊதிய விகிதத்தை (W/P) பெறுகிறோம்‌. 

உழைப்புக்கான தேவை என்பது உண்மையான ஊதிய விகிதத்தின்‌ 
குறைந்துவரும்‌ செயல்பாடாகும்‌, இது படம்‌ 2. கீழ்நோக்கி சாய்ந்த னு 
வளைவால்‌  காட்டப்பட்ட்ள்ளது. உண்மையான ஊதிய விகிதத்தைக்‌ 


குறைப்பதன்‌ மூலம்‌ தான்‌ அதிக தொழிலாளர்கள்‌ வேலை செய்ய முடியும்‌. 


Real Wage 
டி] 


3 


Excess |Demand 2, 


0 N, 
Employment 
Fig. 2 


உழைப்பு வழங்கலும்‌ உண்மையான ஊதிய விகிதத்தைப்‌ 
பொறுத்தது: Sர = f(W/P)> இங்கு 5% என்பது உழைப்பு வழங்கல்‌. ஆனால்‌ 
இது உண்மையான ஊதிய விகிதத்தின்‌ அதிகரித்து வரும்‌ செயல்பாடாகும்‌, 
இது படம்‌ 2. மேல்நோக்கி சாய்ந்த $$ வளைவால்‌ காட்டப்பட்டூள்ளது. 
உண்மையான ஊதிய விகிதத்தை அதிகரிப்பதன்‌ மூலம்‌ தான்‌ அதிக 
தொழிலாளர்கள்‌ வேலை செய்ய முடியும்‌. 

Dx மற்றும்‌ எஸ்‌.என்‌ வளைவுகள்‌ புள்ளி இல்‌ வெட்டும்போது, முழு 
வேலைவாய்ப்பு நிலை NF சமநிலை உண்மையான ஊதிய விகிதத்திஃ W / 
Po இல்‌ தீர்மானிக்கப்படுகிறது. ஊதிய விகிதம்‌ WP, இலிருந்து WP, ஆக 
உயர்ந்தால்‌, தொழிலாளர்‌ வழங்கல்‌ அதன்‌ கோரிக்கையை விட அதிகமாக 
இருக்கும்‌. 

இப்போது 94/4 / Pi ஊதிய விகிதத்தில்‌, னள தொழிலாளர்கள்‌ 
விருப்பமில்லாமல்‌ வேலையில்லாமல்‌ இருப்பார்கள்‌, ஏனெனில்‌ தொழிலாளர்‌ 
தேவை (W / Pi-ி) அவர்களின்‌ விநியோகத்தை விட (W / Pi-5) குறைவாக 


உள்ளது. வேலைக்கான தொழிலாளர்களிடையே போட்டி இருப்பதால்‌, 


25 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


அவர்கள்‌ குறைந்த ஊதிய விகிதத்தை ஏற்க தயாராக இருப்பார்கள்‌. இதன்‌ 
விளைவாக, ஊதிய விகிதம்‌ W / P| இலிருந்து W / ச ஆக குறையும்‌. 
தொழிலாளர்‌ வழங்கல்‌ வீழ்ச்சியடையும்‌ மற்றும்‌ உழைப்பின்‌ தேவை 
உயரும்‌ மற்றும்‌ முழு வேலைவாய்ப்பு மட்டத்துடன்‌ சமநிலை புள்ளி நு 
மீட்டமைக்கப்படும்‌ சே மாறாக, ஊதிய விகிதம்‌ W / 1% இலிருந்து 94/1, 
வரை வீழ்ச்சியடைந்தால்‌ தொழிலாளர்‌ தேவை (W / PD) அதன்‌ 
விநியோகத்தை விட அதிகமாக இருக்கும்‌ (W  / P51). 
தொழிலாளர்களுக்கான முதலாளிகளின்‌ போட்டி W / P, இலிருந்து W / Po 
ஆக ஊதிய விகிதத்தை உயர்த்தும்‌ மற்றும்‌ முழு வேலைவாய்ப்பு நிலை NF 


உடன்‌ சமநிலை புள்ளி 1: மீட்டமைக்கப்படும்‌. 


ஊதிய விலை வளைந்து கொடுக்கும்‌ தன்மை: 

பாரம்பரிய பொருளாதார வல்லுநர்கள்‌ பொருளாதாரத்தில்‌ எப்போதும்‌ 
முழு வேலைவாய்ப்பு இருப்பதாக நம்பினர்‌. வேலையின்மை வியத்தில்‌, பண 
ஊதியத்தில்‌ ஒரு பொதுவான வெட்டு பொருளாதாரத்தை முழு 
வேலைவாய்ப்பு நிலைக்கு கொண்டு செல்லும்‌. இந்த வாதம்‌ பண 
ஊதியங்களுக்கும்‌ உண்மையான ஊதியங்களுக்கும்‌ நேரடி மற்றும்‌ 
விகிதாசார உறவு இருக்கிறது என்ற அனுமானத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்துள்ளது. 

பண  ஊதியங்கள்‌ குறைக்கப்படும்போது, அவை உற்பத்திச்‌ 
செலவைக்‌ குறைக்க வழிவகுக்கும்‌, இதன்‌ விளைவாக பொருட்களின்‌ விலை 
குறைகிறது. விலைகள்‌ குறையும்‌ போது, தயாரிப்புகளுக்கான தேவை 
அதிகரிக்கும்‌ மற்றும்‌ விற்பனை அதிகரிக்கும்‌. அதிகரித்த விற்பனைக்கு அதிக 
உழைப்பின்‌ வேலைவாய்ப்பு தேவைப்படும்‌, இறுதியில்‌ முழு வேலைவாய்ப்பும்‌ 
கிடைக்கும்‌. 

பிகு சமன்பாட்டின்‌ முழு முன்மொழிவையும்‌ விளக்குகிறது: N = qY / 
KW. இந்த சமன்பாட்டில்‌, N என்பது பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின்‌ 
எண்ணிக்கை, 9 என்பது ஊதியமாக ஈட்டப்பட்ட வருமானத்தின்‌ ஒரு பகுதி, 
Y என்பது தேசிய வருமானம்‌ மற்றும்‌ று என்பது பண ஊதிய விகிதம்‌. W 
இன்‌ குறைப்பால்‌ N 1 அதிகரிக்க முடியும்‌. இதனால்‌ முழு 
வேலைவாய்ப்புக்கான திறவுகோல்‌ பண ஊதியத்தைக்‌ குறைப்பதாகும்‌. பண 
ஊதியத்தைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ விலைகள்‌ வீழ்ச்சியடையும்‌ போது, 
உண்மையான ஊதியமும்‌ அதே விகிதத்தில்‌ குறைக்கப்படுகிறது. 

மேலே விளக்கப்பட்டூள்ளபடி, உழைப்புக்கான தேவை உண்மையான 


ஊதிய விகிதத்தின்‌ குறைந்து வரும்‌ செயல்பாடாகும்‌. WK என்பது பண 


26 


ஊதிய விகிதம்‌ என்றால்‌, 1 என்பது உற்பத்தியின்‌ விலை, மற்றும்‌ MPN 
என்பது உழைப்பின்‌ ஓரளவு தயாரிப்பு என்றால்‌, எங்களிடம்‌ W = PX MPN 
அல்லது W/P=MPN உள்ளது. 

வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்‌ போது அட குறைந்து வருவதால்‌, 
உண்மையான ஊதியம்‌ (W/P) குறைந்து வருவதால்‌ வேலைவாய்ப்பு அளவு 
அதிகரிக்கிறது. இது படம்‌ 3 இல்‌ விளக்கப்பட்டூள்ளது. குழு (A) இல்‌, SN 
என்பது உழைப்பின்‌ விநியோக வளைவு மற்றும்‌ ன என்பது உழைப்புக்கான 
தேவை வளைவு ஆகும்‌. நு இல்‌ இரண்டு வளைவுகளின்‌ குறுக்குவெட்டு முழு 
வேலைவாய்ப்பு கே மற்றும்‌ உண்மையான ஊதியம்‌ W / 1 ஆகியவற்றைக்‌ 
காட்டுகிறது. 
உண்மையான ஊதியம்‌ WK / P| ஆக உயர்ந்தால்‌, வழங்கல்‌ ளன ஆல்‌ 
தொழிலாளர்‌ தேவையை மீறுகிறது மற்றும்‌ Ni, தொழிலாளர்கள்‌ 
வேலையில்லாமல்‌ உள்ளனர்‌. ஊதியம்‌ Ww / Po ஆகக்‌ 
குறைக்கப்படும்போதுதான்‌ வேலையின்மை மறைந்து முழு வேலைவாய்ப்பின்‌ 


நிலையை அடைகிறது. 


Employment 
Fig. 3 


இது பிரிவு (B) இல்‌ காட்டப்பட்டூள்ளது, அங்கு அட என்பது 
தொழிலாளர்‌ வளைவின்‌ விளிம்பு உற்பத்தியாகும்‌, இது அதிக உழைப்பு 
பயன்படுத்தப்படுவதால்‌ கீழ்நோக்கி சரிந்து செல்கிறது. ஒவ்வொரு 
தொழிலாளிக்கும்‌ அவரது குறு உற்பத்திக்கு சமமான ஊதியம்‌ 
வழங்கப்படுவதால்‌, ஊதிய விகிதம்‌ 9//1 இலிருந்து 9//1 ஆக குறையும்‌ 
போது முழு வேலைவாய்ப்பு நிலை கே ஐ அடைகிறது. 

மாறாக, 9/4/1% இலிருந்து W / ஒ, ஆக ஊதியம்‌ வீழ்ச்சியடைவதால்‌, 
தொழிலாளர்‌ தேவை அதன்‌ விநியோகத்தை விட 5101 ஆல்‌ அதிகரிக்கிறது, 
தொழிலாளர்கள்‌ அதிக ஊதியத்தை கோருகின்றனர்‌. இது W / P. இலிருந்து 
W/P க்கு ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கிறது மற்றும்‌ முழு வேலைவாய்ப்பு 
நிலை NF1 அடைகிறது. 

27 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


பொருட்கள்‌ சந்தை சமநிலை: 

சேமிப்பு முதலீட்டிற்கு சமமாக இருக்கும்போது பொருட்கள்‌ சந்தை 
சமநிலையில்‌ உள்ளது. அந்த நேரத்தில்‌, மொத்த தேவை மொத்த 
விநியோகத்திற்கு சமம்‌ மற்றும்‌ பொருளாதாரம்‌ முழு வேலைவாய்ப்பு 
நிலையில்‌ உள்ளது. தொன்மை கலைஞர்களின்‌ கூற்றுப்படி, 
செலவிடப்படாதது தானாகவே முதலீடு செய்யப்படுகிறது. 

இதனால்‌ சேமிப்பு முதலீட்டிற்கு சமமாக இருக்க வேண்டும்‌. 
இரண்டிற்கும்‌ இடையில்‌ ஏதேனும்‌ வேறுபாடு இருந்தால்‌, வட்டி விகிதத்தின்‌ 
பொறிமுறையின்‌ மூலம்‌ சமத்துவம்‌ பராமரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு, 
சேமிப்பு மற்றும்‌ முதலீடு இரண்டும்‌ வட்டி வீதத்தின்‌ செயல்பாடுகளாகும்‌. 

S=F(R)... (1) 

I=F(R)... (2) 

S=1 

5 = சேமிப்பு? 1 - முதலீடு மற்றும்‌ R= வட்டி விகிதம்‌. 

பாரம்பரிய கலைஞர்களுக்கு, வட்டி என்பது சேமிப்பதற்கான வெகுமதி. 
அதிக வட்டி விகிதம்‌, அதிக சேமிப்பு மற்றும்‌ முதலீட்டைக்‌ குறைத்தல்‌. 
மாறாக, குறைந்த வட்டி விகிதம்‌, முதலீட்டு நிதிகளுக்கான தேவை 
அதிகமாகும்‌, மேலும்‌ சேமிப்பைக்‌ குறைக்கிறது. எந்தவொரு 
காலகட்டத்திலும்‌, முதலீடு சேமிப்பை விட அதிகமாக இருந்தால்‌, (ஐ , ளா) 
வட்டி விகிதம்‌ உயரும்‌. 

முழு வேலைவாய்ப்பு மட்டத்தில்‌ இருவரும்‌ சமமாக இருக்கும்‌ வரை 
சேமிப்பு அதிகரிக்கும்‌ மற்றும்‌ முதலீடு குறையும்‌. ஏனென்றால்‌, சேமிப்பு 
என்பது வட்டி வீதத்தின்‌ அதிகரிக்கும்‌ செயல்பாடாகவும்‌, முதலீட்டின்‌ வட்டி 
வீதத்தின்‌ குறைந்துவரும்‌ செயல்பாடாகவும்‌ கருதப்படுகிறது. 

வட்டி விகிதங்கள்‌ முற்றிலும்‌ மீள்‌ தன்மை கொண்டவை என்று 
கருதினால்‌, சேமிப்புக்கும்‌ முதலீட்டிற்கும்‌ இடையிலான சமத்துவத்தின்‌ 
வழிமுறை படம்‌ 4 இல்‌ காட்டப்பட்டுள்ளது, அங்கு 5 சேமிப்பு வளைவு 
மற்றும்‌ 1 முதலீட்டு வளைவு. இரண்டுமே இல்‌ வெட்டுகின்றன, இது முழு 
வேலைவாய்ப்பு நிலை அல்லது வட்டி விகிதம்‌ 5-1. வட்டி விகிதம்‌ அல்லது 
சேமிப்புக்கு உயர்ந்தால்‌ ஹெக்டேர்‌ முதலீட்டை விட அதிகமாக இருக்கும்‌, 
இது பொருளாதாரத்தில்‌ வேலையின்மைக்கு வழிவகுக்கும்‌. 

5, ஐ. என்பதால்‌, மூலதனத்திற்கான முதலீட்டு தேவை அதன்‌ 
விநியோகத்தை விட குறைவாக இருப்பதால்‌, வட்டி விகிதம்‌ வீழ்ச்சியடையும்‌ 
அல்லது, முதலீடு அதிகரிக்கும்‌ மற்றும்‌ சேமிப்பு குறையும்‌. இதன்‌ 
விளைவாக, 5 =1 சமநிலை 1 புள்ளியில்‌ மீண்டும்‌ நிறுவப்படும்‌. 


28 


மாறாக, வட்டி விகிதத்தில்‌ R அல்லது R, முதலீட்டில்‌ வீழ்ச்சி ஊனுயால்‌ 
சேமிப்பதை விட அதிகமாக இருக்கும்‌ (1? $), மூலதனத்திற்கான தேவை 
அதன்‌ விநியோகத்தை விட அதிகமாக இருக்கும்‌. வட்டி விகிதம்‌ உயரும்‌, 
சேமிப்பு அதிகரிக்கும்‌ மற்றும்‌ முதலீடு குறையும்‌. இறுதியில்‌, 5-1] சமநிலை 
முழு வேலைவாய்ப்பு மட்டத்தில்‌ மீட்டமைக்கப்படும்‌. 
பணச்‌ சந்தை சமநிலை: 

பாரம்பரிய கோட்பாட்டில்‌ பணச்‌ சந்தை சமநிலை என்பது பணத்தின்‌ 
அளவு கோட்பாட்டை அடிப்படையாகக்‌ கொண்டது, இது பொருளாதாரத்தில்‌ 
பொதுவான விலை நிலை (2) பணம்‌ வழங்கலைப்‌ பொறுத்தது என்று 
கூறுகிறது (14). சமன்பாட MV = PT ஆகும்‌, இங்கு M= பண வழங்கல்‌, ஏ 
=M,P= விலை நிலை மற்றும்‌ '1'- பரிவர்த்தனை அளவு அல்லது மொத்த 
வெளியீட்டின்‌ சுழற்சியின்‌ வேகம்‌. 

சமன்பாடு மொத்த பண வழங்கல்‌ ஆஏ பொருளாதாரத்தில்‌ வெளியீட்டு 
“] யின்‌ மொத்த மதிப்புக்கு சமம்‌ என்று கூறுகிறது. V மற்றும்‌ '1' நிலையானது 
என்று கருதி, பணம்‌ (MM) வழங்கலில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ விலை மட்டத்தில்‌ 
(1) விகிதாசார மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனால்‌ விலை நிலை என்பது 
பண விநியோகத்தின்‌ ஒரு செயல்பாடு: ஒP=F(M). 

பணத்தின்‌ அளவு, மொத்த வெளியீடு மற்றும்‌ விலை நிலை 
ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு படம்‌ 5 இல்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது, 
அங்கு விலை நிலை கிடைமட்ட அச்சிலும்‌, செங்குத்து அச்சில்‌ மொத்த 
வெளியீட்டிலும்‌ எடுக்கப்படுகிறது. ஆஏ என்பது ஒரு செவ்வக வளைவு ஆகும்‌. 
( பணம்‌ வழங்கல்‌ வளைவு ) 

ஏனென்றால்‌, இந்த வளைவின்‌ அனைத்து புள்ளிகளிலும்‌ MV = PT 
சமன்பாடு உள்ளது. வெளியீட்டு நிலை 00 ஐப்‌ பொறுத்தவரை, MV 
வளைவில்‌ புள்ளி M ஆல்‌ காட்டப்பட்டூுள்ளபடி, பணத்தின்‌ அளவோடூ ஒரே 
ஒரு விலை நிலை (09£ மட்டுமே இருக்கும்‌. பணத்தின்‌ அளவு அதிகரித்தால்‌, 
ஆஏ வளைவு ஆ,ஏ வளைவாக வலப்புறம்‌ மாறும்‌. 

இதன்‌ விளைவாக, அதே அளவிலான வெளியீடு முஞ 
கொடுக்கப்பட்டால்‌, விலை நிலை 0 இலிருந்து 021 ஆக உயரும்‌. விலை 
மட்டத்தில்‌ இந்த உயர்வு பணத்தின்‌ அளவு உயர்வுக்கு விகிதாசாரமாகும்‌, 
அதாவது, வெளியீட்டின்‌ முழு வேலைவாய்ப்பு நிலை 00 )M£ இருக்கும்போது 
PP, = MM. 
2. முழுமையான செம்மொழி மாதிரி - ஒரு சுருக்கம்‌: 

வேலைவாய்ப்பு பற்றிய பாரம்பரிய கோட்பாடு முழு வேலைவாய்ப்பின்‌ 
அனுமானத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்தது, அங்கு முழு வேலைவாய்ப்பு ஒரு 

29 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


சாதாரண சூழ்நிலை மற்றும்‌ இதிலிருந்து எந்தவொரு விலகலும்‌ ஒரு 
அசாதாரண சூழ்நிலை என்று கருதப்படுகிறது. இது சேயின்‌ சந்தை விதியை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. 

இதன்‌ படி, வழங்கல்‌ அதன்‌ சொந்த தேவையை உருவாக்குகிறது 
மற்றும்‌ அதிக உற்பத்தி மற்றும்‌ வேலையின்மை பிரச்சினை எழவில்லை. 
இதனால்‌ பொருளாதாரத்தில்‌ எப்போதும்‌ முழு வேலைவாய்ப்பு உள்ளது. 
அதிக உற்பத்தி மற்றும்‌ வேலையின்மை இருந்தால்‌, சந்தையில்‌ தேவை 
மற்றும்‌ விநியோகத்தின்‌ தானியங்கி சக்திகள்‌ முழு வேலைவாய்ப்பு நிலையை 
மீண்டும்‌ கொண்டு வரும்‌. 

தொன்மைக்‌ கோட்பாட்டில்‌, படம்‌ 6 இல்‌ காட்டப்பட்டுள்ளபடி, 
உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பு நிர்ணயம்‌ பொருளாதாரத்தின்‌ தொழிலாளர்‌, 
பொருட்கள்‌ மற்றும்‌ பணச்‌ சந்தைகளில்‌ நடைபெறுகிறது. 6. இந்த 
சந்தைகளில்‌ தேவை மற்றும்‌ விநியோக சக்திகள்‌ இறுதியில்‌ 
பொருளாதாரத்தில்‌ முழு வேலைவாய்ப்பைக்‌ கொண்டு வரும்‌. 

பாரம்பரிய பகுப்பாய்வில்‌, பொருளாதாரத்தில்‌ வெளியீடு மற்றும்‌ 
வேலைவாய்ப்பு ஆகியவை மொத்த உற்பத்தி செயல்பாடு, உழைப்புக்கான 
தேவை மற்றும்‌ உழைப்பு வழங்கல்‌ ஆகியவற்றால்‌ தீர்மானிக்கப்படுகின்றன. 
மூலதனத்தின்‌ பங்கு, தொழில்நுட்ப அறிவு மற்றும்‌ பிற காரணிகளைப்‌ 
பொறுத்தவரை, மொத்த உற்பத்திக்கும்‌ வேலைவாய்ப்புக்கும்‌ 
(தொழிலாளர்களின்‌ எண்ணிக்கை) ஒரு துல்லியமான தொடர்பு உள்ளது. 

இது Q ஈ £f (K£ [? N) ஆக வெளிப்படுத்தப்படூகிறது. வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, மொத்த வெளியீடு (0) என்பது மூலதன 
பங்கு (K)> தொழில்நுட்ப அறிவு ர மற்றும்‌ தொழிலாளர்களின்‌ எண்ணிக்கை 
(TV) ஆகியவற்றின்‌ செயல்பாடு (1) ஆகும்‌. K மற்றும்‌ 1 ஜப்‌ பொறுத்தவரை, 
மொத்த வெளியீடு (0) என்பது தொழிலாளர்களின்‌ எண்ணிக்கையின்‌ (N) 
அதிகரித்து வரும்‌ செயல்பாடாகும்‌: குழு (ட) இல்‌ காட்டப்பட்டுள்ளபடி 0-7 
(N). புள்ளி இல்‌, முகே தொழிலாளர்கள்‌ முஞு வெளியீட்டை 
உருவாக்குகிறார்கள்‌. ஆனால்‌ புள்ளி 7 க்கு அப்பால்‌, அதிகமான 
தொழிலாளர்கள்‌ பணியாற்றுவதால்‌, குறைந்த வருமானம்‌ குறைகிறது. 
தொழிலாளர்‌ சந்தை சமநிலை: 

தொழிலாளர்‌ சந்தையில்‌, தொழிலாளர்‌ தேவை மற்றும்‌ வழங்கல்‌ 
பொருளாதாரத்தில்‌ உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பை தீர்மானிக்கிறது. 
உழைப்புக்கான தேவை மொத்த உற்பத்தியைப்‌ பொறுத்தது. உற்பத்தி 
அதிகரிக்கும்‌ போது, உழைப்புக்கான தேவையும்‌ அதிகரிக்கிறது. 

தொழிலாளர்‌ தேவை, இதையொட்டி, உழைப்பின்‌ ஓரளவு 
உற்பத்தித்திறனை (18) சார்ந்துள்ளது, இது அதிக தொழிலாளர்கள்‌ 

30 


பணியாற்றுவதால்‌ குறைகிறது. உழைப்பு வழங்கல்‌ ஊதிய விகிதமான $1,-7 


௫/0) ஐப்‌ பொறுத்தது, இது ஊதிய விகிதத்தின்‌ அதிகரிக்கும்‌ 
செயல்பாடாகும்‌. 


உழைப்புக்கான தேவை ஊதிய விகிதமான DL = f (W / P) ஐப்‌ 


பொறுத்தது, இது ஊதிய விகிதத்தின்‌ குறைந்துவரும்‌ செயல்பாடாகும்‌. 
ஆகவே உழைப்புக்கான தேவை மற்றும்‌ வழங்கல்‌ இரண்டும்‌ உண்மையான 
ஊதிய விகிதத்தின்‌ (W / ௮) செயல்பாடுகளாகும்‌. புள்ளிவிவரத்தின்‌ குழு (ஊ) 
இல்‌ WK / 1 ஊதிய விகிதத்தில்‌ டி.எல்‌ மற்றும்‌ SL; வளைவுகளின்‌ 
குறுக்குவெட்டு புள்ளி முழு வேலைவாய்ப்பு அளவை முகே தீர்மானிக்கிறது. 
பொருட்கள்‌ சந்தை சமநிலை: 

பாரம்பரிய பகுப்பாய்வில்‌, சேமிப்பு மற்றும்‌ முதலீடு சமநிலையில்‌ 
இருக்கும்போது (6 - 1) பொருட்கள்‌ சந்தை சமநிலையில்‌ இருக்கும்‌. இந்த 
சமத்துவம்‌ முழு வேலைவாய்ப்பு மட்டத்தில்‌ வட்டி விகிதத்தின்‌ 
பொறிமுறையால்‌ கொண்டுவரப்படுகிறது, இதனால்‌ கோரப்பட்ட பொருட்களின்‌ 
அளவு வழங்கப்பட்ட பொருட்களின்‌ அளவிற்கு சமமாக இருக்கும்‌. இது வட்டி 
விகிதம்‌ அல்லது போது ௧ ௪ புள்ளியில்‌ ளு -1 இருக்கும்‌ நபரின்‌ குழு (A) 
இல்‌ காட்டப்பட்டூள்ளது. 
பணச்‌ சந்தை சமநிலை: 

பணத்திற்கான தேவை பண விநியோகத்திற்கு சமமாக இருக்கும்போது 
பணச்‌ சந்தை சமநிலையில்‌ உள்ளது. பணத்தின்‌ அளவு கோட்பாடு இதை 


விளக்குகிறது, இது பணத்தின்‌ அளவு விலை மட்டத்தின்‌ செயல்பாடூ£ P= f 


(MV) என்று கூறுகிறது. பொது விலை மட்டத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ 
பணத்தின்‌ அளவிற்கு விகிதாசாரமாகும்‌. 

பணச்‌ சந்தையில்‌ சமநிலை MV = PT என்ற சமன்பாட்டால்‌ 
காட்டப்படுகிறது, அங்கு ஆஏ என்பது பண வழங்கல்‌ மற்றும்‌ PT என்பது 
பணத்திற்கான தேவை. பணச்‌ சந்தையின்‌ சமநிலை வரைபடம்‌ (5) மற்றும்‌ 
வரைபடம்‌ (12) ஆகியவற்றை ஆள வரியுடன்‌ தொடர்புபடுத்தும்‌ வெளியீட்டின்‌ 
முழு வேலைவாய்ப்பு நிலைக்கு ஒத்த விலை அளவை விளக்குகிறது. 

வரைபடம்‌ (நு) இல்‌ காட்டப்பட்டூள்ளபடி, விலை நிலை 02 மொத்த 
வெளியீடு (0) மற்றும்‌ பணத்தின்‌ அளவு (MV) ஆகியவற்றால்‌ 
தீர்மானிக்கப்படுகிறது. குழு (13) இல்‌ காட்டப்பட்டுள்ளபடி, பண ஊதியத்துடன்‌ 


தொடர்புடைய உண்மையான ஊதியம்‌ (W / P) வளைவால்‌ 
தீர்மானிக்கப்படுகிறது. 
ஊதியம்‌ அதிகரிக்கும்‌ போது, உண்மையான ஊதியமும்‌ அதே 
விகிதத்தில்‌ அதிகரிக்கிறது மற்றும்‌ உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பு 
31 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


மட்டத்தில்‌ எந்த விளைவும்‌ இல்லை. பொருளாதாரத்தில்‌ முழு வேலைவாய்ப்பு 
நிலையை அடைவதற்கு பண ஊதியம்‌ குறைக்கப்பட வேண்டும்‌ என்று அது 
பின்வருமாறு கூறுகிறது. இதனால்‌ பாரம்பரிய கலைஞர்கள்‌ முழு 
வேலைவாய்ப்பையும்‌ பராமரிக்க ஒரு நெகிழ்வான விலை-ஊதியக்‌ 
கொள்கையை ஆதரித்தனர்‌. 
3. தொன்மை கோட்பாட்டின்‌ கெய்னியன்‌ விமர்சனம்‌: 

வேலைவாய்ப்பு பற்றிய பாரம்பரிய கோட்பாட்டை தனது பொதுக்‌ 
கோட்பாட்டில்‌ நம்பத்தகாத அனுமானங்களுக்காக கெய்னியன்‌ கடுமையாக 
விமர்சித்தார்‌. 
அவர்‌ பாரம்பரிய கோட்பாட்டை பின்வரும்‌ எண்ணிக்கையில்‌ தாக்கினார்‌: 
(1) வேலையின்மை சமநிலை: 

பொருளாதாரத்தில்‌ முழு வேலைவாய்ப்பு சமநிலையின்‌ அடிப்படை 
பாரம்பரிய அனுமானத்தை கெய்னியன்‌ நிராகரித்தார்‌. அவர்‌ அதை 
நம்பத்தகாததாக கருதினார்‌. முழு வேலைவாய்ப்பையும்‌ ஒரு சிறப்பு 
சூழ்நிலையாக அவர்‌ கருதினார்‌. ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தின்‌ 
பொதுவான நிலைமை வேலையின்மை ஒன்றாகும்‌. 


ஏனென்றால்‌, முதலாளித்துவ சமூகம்‌ சேயின்‌ சட்டத்தின்படி 
செயல்படாது, மற்றும்‌ வழங்கல்‌ எப்போதும்‌ அதன்‌ தேவையை மீறுகிறது. 
மில்லியன்‌ கணக்கான தொழிலாளர்கள்‌ தற்போதைய ஊதிய விகிதத்தில்‌ 
வேலை செய்யத்‌ தயாராக இருப்பதையும்‌, அதற்குக்‌ கீழே கூட இருப்பதையும்‌ 
நாங்கள்‌ காண்கிறோம்‌, ஆனால்‌ அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. 

ஆகவே முதலாளித்துவ பொருளாதாரங்களில்‌ தன்னிச்சையான 
வேலையின்மை இருப்பது (பாரம்பரிய கலைஞர்களால்‌ முற்றிலுமாக 
ஆளப்படுகிறது) வேலையின்மை சமநிலை என்பது ஒரு சாதாரண நிலைமை 
மற்றும்‌ முழு வேலைவாய்ப்பு சமநிலை அசாதாரணமானது மற்றும்‌ 
தற்செயலானது என்பதை நிரூபிக்கிறது. 
(2) சொல்‌ சட்டத்தை மறுத்தல்‌: 

வழங்கல்‌ எப்போதுமே அதன்‌ சொந்த தேவையை உருவாக்கும்‌ 
சந்தைகளின்‌ சட்டத்தை கெய்னியன்‌ மறுத்தார்‌. காரணி உரிமையாளர்களால்‌ 
சம்பாதிக்கப்பட்ட அனைத்து வருமானங்களும்‌ அவர்கள்‌ உற்பத்தி செய்ய 
உதவிய தயாரிப்புகளை வாங்குவதற்கு செலவிடப்படாது என்று அவர்‌ 
கூறினார்‌. 

சம்பாதித்த வருமானத்தின்‌ ஒரு பகுதி சேமிக்கப்படுகிறது மற்றும்‌ 
தானாக முதலீடு செய்யப்படுவதில்லை, ஏனெனில்‌ சேமிப்பு மற்றும்‌ முதலீடூ 
தனித்துவமான செயல்பாடூகள்‌. எனவே சம்பாதித்த வருமானங்கள்‌ 
அனைத்தும்‌ நுகர்வுப்‌ பொருட்களுக்கு செலவிடப்படாமலும்‌, அதன்‌ ஒரு 
பகுதியும்‌ சேமிக்கப்படும்போது, மொத்த தேவையின்‌ குறைபாடு ஏற்படுகிறது. 


32 


இது பொதுவான அதிக உற்பத்திக்கு வழிவகுக்கிறது, ஏனெனில்‌ 
உற்பத்தி செய்யப்படும்‌ அனைத்தும்‌ விற்கப்படவில்லை. இது பொதுவான 
வேலையின்மைக்கு வழிவகுக்கிறது. இதனால்‌ கெய்னியன்‌ 141 தனது 
சட்டத்தை நிராகரித்தார்‌, அது வழங்கல்‌ அதன்‌ சொந்த கோரிக்கையை 


உருவாக்கியது. அதற்கு பதிலாக அவர்‌ கோரிக்கையை வழங்குவதை 


உருவாக்கினார்‌ என்று வாதிட்டார்‌. ஓட்டுமொத்த தேவை அதிகரிக்கும்‌ போது, 
அந்த கோரிக்கையை பூர்த்தி செய்ய, நிறுவனங்கள்‌ அதிகமாக உற்பத்தி 
செய்கின்றன, மேலும்‌ அதிகமானவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றன. 
(3) சுய சரிசெய்தல்‌ சாத்தியமில்லை: 

முழு வேலைவாய்ப்பு சமநிலையின்‌ தானியங்கி மற்றும்‌ சுய- 
சரிசெய்தல்‌ செயல்முறைக்கு லைசெஸ்‌-.'.பைர்‌ கொள்கை அவசியம்‌ என்ற 
பாரம்பரிய பார்வையுடன்‌ கெய்ன்ஸ்‌ உடன்படவில்லை. முதலாளித்துவ 
அமைப்பு தன்னுடைய சமுதாயத்தின்‌ சமத்துவமற்ற கட்டமைப்பால்‌ 
தானாகவும்‌ சுயமாகவும்‌ சரிசெய்யப்படவில்லை என்று அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. 
பணக்காரர்‌ மற்றும்‌ ஏழைகள்‌ என இரண்டு முதன்மை வகுப்புகள்‌ உள்ளன. 

பணக்காரர்கள்‌ அதிக செல்வத்தை வைத்திருக்கிறார்கள்‌, ஆனால்‌ 
அவர்கள்‌ அதை முழுவதுமாக நுகர்வுக்காக செலவிடூவதில்லை. 
ஏழைகளுக்கு நுகர்வு பொருட்களை வாங்க பணம்‌ இல்லை. ஆகவே 
ஓட்டுமொத்த  விநியோகத்துடன்‌ ஒட்டுமொத்த தேவையின்‌ பொதுவான 
குறைபாடு உள்ளது, இது பொருளாதாரத்தில்‌ அதிக உற்பத்தி மற்றும்‌ 
வேலையின்மைக்கு வழிவகுக்கிறது. இது உண்மையில்‌ பெரும்‌ மந்தநிலைக்கு 
வழிவகுத்தது. 

முதலாளித்துவ அமைப்பு தானியங்கி மற்றும்‌ சுய சரிசெய்தல்‌ 
இருந்திருந்தால்‌, இது நிகழ்ந்திருக்காது. எனவே, நிதி மற்றும்‌ நாணய 
நடவடிக்கைகள்‌ மூலம்‌ பொருளாதாரத்திற்குள்‌ வழங்கல்‌ மற்றும்‌ தேவையை 
சரிசெய்ய அரசு தலையீட்டை கெய்ன்ஸ்‌ ஆதரித்தார்‌. 
(4) வருமான மாற்றங்கள்‌ மூலம்‌ சேமிப்பு மற்றும்‌ முதலீட்டின்‌ சமத்துவம்‌: 

முழுமையான வேலைவாய்ப்பு மட்டத்தில்‌ சேமிப்பு மற்றும்‌ முதலீடூ 
சமம்‌ என்று பாரம்பரிய கலைஞர்கள்‌ நம்பினர்‌, ஏதேனும்‌ வேறுபாடூ ஏற்பட்டால்‌ 


வட்டி விகிதத்தின்‌ பொறிமுறையால்‌ சமத்துவம்‌ கொண்டு வரப்பட்டது. 


சேமிப்பு நிலை வருமான அளவைப்‌ பொறுத்தது, வட்டி விகிதத்தை சார்ந்தது 
அல்ல என்று கெய்னியன்‌ கூறினார்‌. 

இதேபோல்‌ முதலீடூ வட்டி விகிதத்தால்‌ மட்டுமல்ல, மூலதனத்தின்‌ 
ஓரளவு செயல்திறனாலும்‌ தீர்மானிக்கப்படுகிறது. வணிக எதிர்பார்ப்புகள்‌ 
குறைவாக இருந்தால்‌ குறைந்த வட்டி விகிதம்‌ முதலீட்டை அதிகரிக்க 
முடியாது. சேமிப்பு முதலீட்டை விட அதிகமாக இருந்தால்‌, மக்கள்‌ நுகர்வுக்கு 
குறைவாகவே செலவிடூகிறார்கள்‌ என்று அர்த்தம்‌. 


33 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


இதன்‌ விளைவாக, தேவை குறைகிறது. முதலீடு, வருமானம்‌, 
வேலைவாய்ப்பு மற்றும்‌ உற்பத்தி ஆகியவற்றில்‌ அதிக உற்பத்தி மற்றும்‌ 
வீழ்ச்சி உள்ளது. இது சேமிப்பைக்‌ குறைக்க வழிவகுக்கும்‌, இறுதியில்‌ 
சேமிப்புக்கும்‌ முதலீட்டிற்கும்‌ இடையிலான சமத்துவம்‌ குறைந்த 
வருமானத்தில்‌ எட்டப்படும்‌. ஆகவே இது வட்டி விகிதத்தை விட 
வருமானத்தில்‌ உள்ள மாறுபாடுகள்‌ ஆகும்‌, இது சேமிப்புக்கும்‌ முதலீட்டிற்கும்‌ 
இடையிலான சமத்துவத்தைக்‌ கொண்டுவருகிறது. 


(5) பணத்திற்கான ஊக தேவைகளின்‌ முக்கியத்துவம்‌: 

பாரம்பரிய பொருளாதார வல்லுநர்கள்‌ பரிவர்த்தனைகள்‌ மற்றும்‌ 
முன்னெச்சரிக்கை நோக்கங்களுக்காக பணம்‌ கோரப்படுவதாக நம்பினர்‌. 
பணத்திற்கான ஏகப்பட்ட கோரிக்கையை அவர்கள்‌ அங்கீகரிக்கவில்லை. 
ஏனெனில்‌ செயலற்ற நிலுவைகள்‌ தொடர்பான ஊக நோக்கங்களுக்காக 
பணம்‌ வைத்திருந்தது. 

ஆனால்‌ கெய்னியன்‌ இந்த கருத்தை ஏற்கவில்லை. பணத்திற்கான 
ஏக கோரிக்கையின்‌ முக்கியத்துவத்தை அவர்‌ வலியுறுத்தினார்‌. 
பரிவர்த்தனைகள்‌ மற்றும்‌ முன்னெச்சரிக்கை நோக்கங்களுக்காகக்‌ கருதப்படும்‌ 
சொத்துகளிலிருந்து வட்டி சம்பாதிப்பது குறைந்த வட்டி விகிதத்தில்‌ மிகக்‌ 
குறைவாக இருக்கலாம்‌ என்று அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. 

ஆனால்‌ பணத்திற்கான ஏகப்பட்ட தேவை குறைந்த வட்டி விகிதத்தில்‌ 
எல்லையற்றதாக இருக்கும்‌. இதனால்‌ வட்டி விகிதம்‌ ஒரு குறிப்பிட்ட 
குறைந்தபட்ச மட்டத்திற்கு கீழே வராது, மேலும்‌ பணத்திற்கான ஊக தேவை 
முற்றிலும்‌ வட்டி மீள்‌ ஆக மாறும்‌. பாரம்பரிய கலைஞர்கள்‌ பகுப்பாய்வு 
செய்யத்‌ தவறிய கெய்னியன்‌ ஷபணப்புழக்க பொறி' இது. 
(6) பணத்தின்‌ அளவு கோட்பாட்டை நிராகரித்தல்‌: 

பணம்‌ வழங்கல்‌ அதிகரிப்பு என்பது விலைவாசி உயர்வுக்கு 
அவசியமில்லை என்ற அடிப்படையில்‌ கெய்னியன்‌ பணத்தின்‌ பாரம்பரிய 
அளவு கோட்பாட்டை நிராகரித்தார்‌. மக்கள்‌ கூடுதல்‌ பணத்தை செலவழிக்க 
வேண்டியது அவசியமில்லை. அவர்கள்‌ அதை வங்கியில்‌ டெபாசிட்‌ 
செய்யலாம்‌ அல்லது சேமிக்கலாம்‌. 

எனவே பணத்தின்‌ புழக்கத்தின்‌ வேகம்‌ (97) மெதுவாக இருக்கலாம்‌ 
மற்றும்‌ மாறாமல்‌ இருக்கலாம்‌. இதனால்‌ MV = PT சமன்பாட்டில்‌ ¥V 
மாறுபடலாம்‌. மேலும்‌, பண விநியோகத்தில்‌ அதிகரிப்பு, பொருளாதாரத்தில்‌ 
செயலற்ற வளங்கள்‌ இருந்தால்‌ முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும்‌ உற்பத்தி 


அதிகரிக்கும்‌ மற்றும்‌ விலை நிலை (1) பாதிக்கப்படாமல்‌ போகலாம்‌. 


34 


(2) பணம்‌ நடுநிலையானது: 

பாரம்பரிய பொருளாதார வல்லுநர்கள்‌ பணத்தை நடூநிலையாகக்‌ 
கருதினர்‌. எனவே, அவர்கள்‌ வெளியீடு, வேலைவாய்ப்பு மற்றும்‌ வட்டி வீதக்‌ 
கோட்பாட்டை நாணயக்‌ கோட்பாட்டிலிருந்து விலக்கினர்‌. அவர்களைப்‌ 
பொறுத்தவரை, உற்பத்தி மற்றும்‌ வேலைவாய்ப்பு நிலை மற்றும்‌ சமநிலை 
வட்டி விகிதம்‌ ஆகியவை உண்மையான சக்திகளால்‌ தீர்மானிக்கப்படுகின்றன. 

பணவியல்‌ கோட்பாடு மதிப்புக்‌ கோட்பாட்டிலிருந்து தனி என்ற 
கிளாசிக்கல்‌ பார்வையை கெய்னியன்‌ விமர்சித்தார்‌. அவர்‌ பணக்‌ 
கோட்பாட்டை மதிப்புக்‌ கோட்பாட்டுடன்‌ ஒருங்கிணைத்தார்‌. மேலும்‌ வட்டி 
விகிதத்தை ஒரு பண நிகழ்வாகக்‌ கருதி நாணயக்‌ கோட்பாட்டின்‌ களத்தில்‌ 
ஆர்வக்‌ கோட்பாட்டைக்‌ கொண்டூவந்தார்‌. வெளியீட்டுக்‌ கோட்பாட்டின்‌ மூலம்‌ 
மதிப்புக்‌ கோட்பாட்டையும்‌ பணவியல்‌ கோட்பாட்டையும்‌ ஒருங்கிணைத்தார்‌. 

வட்டி வீதத்தின்‌ மூலம்‌ பணத்தின்‌ அளவிற்கும்‌ விலை அளவிற்கும்‌ 
இடையே ஒரு இணைப்பை உருவாக்குவதன்‌ மூலம்‌ அவர்‌ இதைச்‌ செய்தார்‌. 
உதாரணமாக, பணத்தின்‌ அளவு அதிகரிக்கும்‌ போது, வட்டி விகிதம்‌ 
குறைகிறது, முதலீடு அதிகரிக்கிறது, வருமானம்‌ மற்றும்‌ உற்பத்தி அதிகரிப்பு, 
தேவை அதிகரிக்கிறது, காரணி செலவுகள்‌ மற்றும்‌ ஊதியங்கள்‌ 


அதிகரிக்கின்றன, உறவினர்‌ விலைகள்‌ அதிகரிக்கின்றன, இறுதியில்‌ 


பொதுவான விலை நிலை உயர்கிறது. இதனால்‌ கெய்னியன்‌ 
பொருளாதாரத்தின்‌ நாணய மற்றும்‌ உண்மையான துறைகளை 
ஒருங்கிணைத்தார்‌. 


(8) ஊதியக்‌ குறைப்பை மறுத்தல்‌: 

பண ஊதியக்‌ குறைப்பு பொருளாதாரத்தில்‌ முழு வேலைவாய்ப்பையும்‌ 
அடையக்கூடும்‌ என்ற பிகோவியன்‌ சூத்திரத்தை கெய்னியன்‌ மறுத்தார்‌. 
பிகோவின்‌ பகுப்பாய்வில்‌ மிகப்‌ பெரிய பொய்‌ என்னவென்றால்‌, அவர்‌ ஒரு 
குறிப்பிட்ட தொழிலுக்கு பொருந்தக்கூடிய பொருளாதாரத்திற்கு வாதத்தை 
விரிவுபடூத்தினார்‌. 

ஊதிய விகிதத்தைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ செலவுகளைக்‌ குறைப்பதன்‌ 
மூலமும்‌ தேவையை அதிகரிப்பதன்‌ மூலமும்‌ ஒரு தொழிலில்‌ வேலைவாய்ப்பு 
அதிகரிக்கும்‌. ஆனால்‌ பொருளாதாரத்திற்காக இத்தகைய கொள்கையை 
பின்பற்றுவது வேலைவாய்ப்பைக்‌ குறைக்க வழிவகுக்கிறது. பொது ஊதியக்‌ 
குறைப்பு இருக்கும்போது, தொழிலாளர்களின்‌ வருமானம்‌ குறைகிறது. இதன்‌ 
விளைவாக, மொத்த தேவை வேலைவாய்ப்பு வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. 
நடைமுறைக்‌ கண்ணோட்டத்தில்‌, கெய்னியன்‌ ஒருபோதும்‌ ஊதியக்‌ குறைப்பு 
கொள்கையை ஆதரிக்கவில்லை. நவீன காலங்களில்‌, தொழிலாளர்கள்‌ 
வலுவான தொழிற்சங்கங்களை உருவாக்கியுள்ளனர்‌, அவை பண 


ஊதியத்தை குறைப்பதை எதிர்க்கின்றன. அவர்கள்‌ வேலைநிறுத்தங்களை 


35 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


நாடூவார்கள்‌. இதன்‌ விளைவாக பொருளாதாரத்தில்‌ அமைதியின்மை 
உற்பத்தி மற்றும்‌ வருமானத்தில்‌ சரிவைக்‌ கொண்டுவரும்‌. மேலும்‌, 
இலாபங்களைத்‌ தீண்டாமல்‌ விட்டால்‌ ஊதியங்களைக்‌ குறைக்கக்‌ கூடாது 
என்று சமூக நீதி கோருகிறது. 
(9) பணம்‌ மற்றும்‌ உண்மையான ஊதியங்களுக்கு இடையே நேரடி மற்றும்‌ 
விகிதாசார தொடர்பு இல்லை: 

பண ஊதியங்களுக்கும்‌ உண்மையான ஊதியங்களுக்கும்‌ இடையே 
நேரடி மற்றும்‌ விகிதாசார உறவு இருப்பதாக கிளாசிக்கல்‌ பார்வையை 
கெய்ன்ஸ்‌ ஏற்கவில்லை. அவரைப்‌ பொறுத்தவரை, இருவருக்கும்‌ இடையே 
ஒரு தலைகீழ்‌ உறவு உள்ளது. பண ஊதியங்கள்‌ குறையும்‌ போது, 
உண்மையான ஊதியங்கள்‌ உயரும்‌, நேர்மாறாகவும்‌ இருக்கும்‌. 

எனவே, பண ஊதியத்தில்‌ குறைப்பு உண்மையான ஊதியத்தை 
குறைக்காது, பாரம்பரிய கலைஞர்கள்‌ நம்பியபடி, அது அதிகரிக்கும்‌. 
ஏனென்றால்‌, பண ஊதியக்‌ குறைப்பு உற்பத்தி செலவு மற்றும்‌ விலையை 
முந்தியதை விடக்‌ குறைக்கும்‌. 

இதனால்‌ உண்மையான ஊதியங்கள்‌ வீழ்ச்சியடையும்‌ என்ற 
பாரம்பரிய பார்வை வேலைவாய்ப்பு முறிவை அதிகரிக்கும்‌. எவ்வாறாயினும்‌, 
பண ஊதியத்தைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ பணவியல்‌ மற்றும்‌ நிதி 
நடவடிக்கைகள்‌ மூலம்‌ வேலைவாய்ப்பை எளிதாக அதிகரிக்க முடியும்‌ என்று 
கெய்னியன்‌ நம்பினார்‌. மேலும்‌, ஊதியம்‌ மற்றும்‌ விலைக்‌ குறைப்புகளுக்கு 
நிறுவன ரீதியான எதிர்ப்புகள்‌ மிகவும்‌ வலுவானவை, அத்தகைய 
கொள்கையை நிர்வாக ரீதியாக செயல்படுத்த முடியாது. 

(10) மாநில தலையீடு அவசியம்‌: 

“எங்கள்‌ உற்பத்தி சக்தியை முழுமையாகப்‌ பயன்படுத்தத்‌ 
தவறியதற்கு உராய்வு குறைபாடுகள்‌ மட்டுமே காரணம்‌” என்று கெய்னியன்‌ 
பிகோவுடன்‌ உடன்படவில்லை. முதலாளித்துவ அமைப்பு என்பது 
தனக்குத்தானே விட்டுச்செல்லும்‌, அது உற்பத்தியை சக்திவாய்ந்த முறையில்‌ 
பயன்படுத்த இயலாது. எனவே, மாநில தலையீடு அவசியம்‌. 

பொருளாதார நடவடிக்கைகளின்‌ அளவை உயர்த்த அல்லது தனியார்‌ 
முதலீட்டிற்கு கூடுதலாக அரசு நேரடியாக முதலீடு செய்யலாம்‌. இது 
தொழிற்சங்கங்களை அங்கீகரித்தல்‌, குறைந்தபட்ச ஊதியங்களை 
நிர்ணயித்தல்‌ மற்றும்‌ சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள்‌ மூலம்‌ 
தொழிலாளர்களுக்கு நிவாரணம்‌ வழங்குவதற்கான சட்டத்தை 
நிறைவேற்றலாம்‌. 

எனவே, டில்லார்ட்‌ கவனித்தபடி, “தொழிலாளர்‌ தொழிற்சங்கங்கள்‌ 
மற்றும்‌ தாராளவாத தொழிலாளர்‌ சட்டத்தை எதிர்ப்பது நல்ல 


பொருளாதாரமாகக்‌ கருதப்பட்டாலும்‌ அது மோசமான அரசியல்‌.” ஆகவே, 


36 


பொருளாதாரத்தின்‌ வளங்களை முழுமையாகப்‌ பெறுவதற்கு கெய்னியன்‌ 
அரசு நடவடிக்கைக்கு ஆதரவளித்தார்‌. 
(11) நீண்டகால பகுப்பாய்வு நம்பத்தகாதது: 

பாரம்பரிய கலைஞர்கள்‌ ஒரு சுய சரிசெய்தல்‌ செயல்முறை மூலம்‌ 
நீண்டகால முழு வேலைவாய்ப்பு சமநிலையை நம்பினர்‌. 'நீண்ட காலமாக 
நாம்‌ அனைவரும்‌ இறந்துவிட்டோம்‌' என்று நம்பியதற்காக கெய்ன்ஸாக்கு 
நீண்ட காலம்‌ காத்திருக்க பொறுமை இல்லை. 

“ழ்பீட்டர்‌ சுட்டிக்காட்டியபடி, “அவரது வாழ்க்கை தத்துவம்‌ 
அடிப்படையில்‌ ஒரு குறுகிய கால தத்துவமாகும்‌.” அவரது பகுப்பாய்வு 
குறுகிய கால நிகழ்வுகளுடன்‌ மட்டூப்படுத்தப்பட்டுள்ளது. தொன்மைக்‌ 
கலைஞர்களைப்‌ போலல்லாமல்‌, சுவை, பழக்கம்‌, உற்பத்தி நுட்பங்கள்‌, 
உழைப்பு வழங்கல்‌ போன்றவை குறுகிய காலத்தில்‌ நிலையானதாக 
இருக்கும்‌ என்று அவர்‌ கருதுகிறார்‌, எனவே தேவைக்கு நீண்டகால 
தாக்கங்களை புறக்கணிக்கிறார்‌. 

நுகர்வு தேவை நிலையானது என்று கருதி, வேலையின்மையை 
அகற்ற முதலீட்டை அதிகரிப்பதில்‌ அவர்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 


ஆனால்‌ எட்டப்பட்ட சமநிலை நிலை முழு வேலைவாய்ப்பைக்‌ காட்டிலும்‌ 


வேலையின்மையில்‌ ஒன்றாகும்‌. ஆகவே வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மைக்‌ 


கோட்பாடு நம்பத்தகாதது மற்றும்‌ முதலாளித்துவ உலகின்‌ இன்றைய 


பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்க இயலாது. 


3.2. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. உழைப்பு அங்காடி என்றால்‌ என்ன? 


2. பாரம்பரியக்‌ கோட்பாட்டைப்‌ பந்றிக்‌ கூறுக. 


3.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. தொழிலாளர்கள்‌ தேவை அளிப்பை ஒட்டி உழைப்பு அங்காடி இருக்கும்‌. 
அதன்படி நிலவும்‌ கூலிவிகிதத்தில்‌ உழைப்பின்‌ தேவையும்‌ அளிப்பும்‌ சமமாக 
இருக்கும்‌. 

2. பாரம்பரிய கோட்பாட்டில்‌ வெளியீடு மற்றும்‌ வேலைவாய்ப்பை நிர்ணயிப்பது 
பொருளாதாரத்தில்‌ தொழிலாளர்‌, பொருட்கள்‌ மற்றும்‌ பணச்‌ சந்தைகளைப்‌ 


பற்றிக்‌ கூறுகிறது. 


3.4. சுருக்கம்‌ 


பாரம்பரியக்‌ கோட்பாடுகள்‌ வேலைவாய்ப்பு மற்றும்‌ வருவாயை 
உள்ளடக்கி அதனுடைய உழைப்பின்‌ அளிப்பு மற்றும்‌ உழைப்பின்‌ 
தேவையைப்‌ பற்றியும்‌ வேலைவாய்ப்பினை தீர்மானித்தலைப்‌ பற்றி ஆராய்ந்து 
தொழிலாளர்‌ சந்தை சமநிலை மற்றும்‌ பணச்‌ சந்தைச்‌ சமநிலை அதனால்‌ 
பணத்திற்கான ஊகத்‌ தேவை முக்கியத்துவத்தைப்‌ பற்றி ஆராய்ந்து 
அதனால்‌ ஊதியக்‌ குறைப்பை மறுத்தலைப்‌ பற்றித்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது. 


37 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 1 


குறிப்பு 


3.5. முக்கிய வார்த்தைகள்‌ 


உற்பத்தி அங்காடி: சேமிப்பும்‌ முதலீடும்‌ உற்ப்பத்தி அங்காடியில்‌ சமமாக 
இருக்கும்‌. அதாவதுஇ முந்தைய சேமிப்பும்‌ முந்தைய முதலீடும்‌ சமமாக 
இருக்குமென்று கருதினர்‌. 

வேலையின்மைச்‌ சமநிலை: வேலையின்மை சமநிலை என்பது ஒரு சாதாரண 
நிலைமை மற்றும்‌ முழு வேலைவாய்ப்பு சமநிலை அசாதாரணமானது மற்றும்‌ 


தற்செயலானது என்பதை நிரூபிக்கிறது. 


3.6. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்கள்‌: 

1. பண அங்காடி என்றால்‌ என்ன? 

2. முழு வேலைவாய்ப்பில்‌ தொன்மைப்‌ பொருளாதார வல்லுநர்களின்‌ 
கூற்றைக்‌ கூறுக. 

நெடூ வினாக்கள்‌: 

1. பாரம்பரிய கோட்பாட்டிலுள்ள அனுமானங்களை விளக்குக. 


2. தொன்மைக்‌ கோட்பாட்டில்‌ கீன்ஸின்‌ கருத்தை விளக்குக. 


3.7. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. வை, ஆ.ஊ. (2005), “பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை”, விகாஸ்‌ 
பப்ளிங்‌ ஹவுஸ்‌, புது டெல்லி. 


38 


அலகு - 4 வேலை கோட்பாடு - || 


அமைப்பு: 

4.1. சேயின்‌ சந்தை விதி 

4.2. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
4.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
4.4. சுருக்கம்‌ 

4.5. முக்கிய வார்த்தைகள்‌ 

4.6. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

4.7. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


4.1. சேயின்‌ சந்தை விதி (Say’s Law of Markets) 


பொருளாதாரத்தில்‌ எப்போதும்‌ சாதனங்கள்‌ முழுவேலை நிலையில்‌ 
இருக்கும்‌ என்ற தொன்மைப்‌ பொருளியல்‌ அறிஞர்களின்‌ கருத்து சேயின்‌ 
அங்காடி விதியின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளது. தொன்மைவாதிகளின்‌ 
வேலைக்கோட்பாட்டின்‌ மையமாக விளங்குவது சேயின்‌ அங்காடி விதியாகும்‌. 
ஸ்ரீ அளிப்பு அதனுடைய தேவையை உருவாக்குகிறது' என்பது து.டீ. சே 
அவர்களின்‌ அங்காடி விதியாகும்‌. அதாவது உற்பத்தியே பண்டங்களுக்கு 
அங்காடியை உருவாக்கி விடும்‌. சேயின்‌ அங்காடி விதிப்படி, ஒவ்வொரு 
உற்பத்தியும்‌ அதே அளவு வருமானத்தை (வாரம்‌, கூலி, வட்டி, இலாபம்‌) 
உருவாக்குகிறது. எனவே உற்பத்தியின்‌ மதிப்பிற்கு சமமான வாங்கும்‌ 
சக்தியும்‌ பொருளாதாரத்தில்‌ புகுத்தப்படூுகினறது. இந்த வாங்கும்‌ சக்தியைக்‌ 
கொண்டு அப்பண்டம்‌ முழுவதும்‌ வாங்கப்படூவதால்‌ உற்பத்தியாகின்ற 
பண்டங்கள்‌ எல்லாம்‌ விற்பனையாகின்றது. 
(லஎடூகோள்கள்‌ : 

சேயின்‌ அங்காடி விதி பின்வரும்‌ எடுகோள்களின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்துள்ளது. 
அரசின்‌ தலையீடு இல்லை. 

அங்காடிப்‌ பொருளாதாரத்தில்‌ விலை என்ற கருவியானது 
மக்கட்தொகைப்‌ பெருக்கத்தையும்‌, முதலாக்கத்தையும்‌ தூண்டுகிறது. 

அங்காடியின்‌ அளவு விரிவடையும்‌ தன்மையுடையது. 

வட்டிவீத நெகிழ்ச்சியினால்‌ சேமிப்பும்‌, முதலீடும்‌ சமநிலையில்‌ 
இருக்கும்‌. 


39 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


வத்த ட்டார்‌ பிறநாடுகளுடன்‌ வணிகத்‌ தொடர்பில்லை (மூடிய பொருளாதாரம்‌) 
வருமானம்‌ அனைத்தும்‌ செலவிடப்படுகின்றது. (பதுக்குதல்‌ இல்லை)பணம்‌ 
இடையீட்டுக்‌ கருவியாக மட்டும்‌ செயல்படுகின்றது. 
குறிப்பு அங்காடியில்‌ நிறைவுப்‌ போட்டி நிலவுகிறது. 
விலைகள்‌, கூலிகள்‌ மாறும்‌ தன்மையுடையவை. 
பொருளாதாரம்‌ நீண்டகால சமநிலையில்‌ இருக்கும்‌. 
(விளக்கம்‌ : 
சேயின்‌ அங்காடி விதியை ஒரு எடுத்துக்காட்டின்‌ மூலம்‌ விளக்கலாம்‌. 
ரூ. 1000 கோடி பெறுமான பண்டங்கள்‌ உற்பத்தி செய்யப்படும்போது ரூ. 1000 


கோடி பெறுமான உற்பத்திக்‌ காரணிகளின்‌ வருமானம்‌ (வாரம்‌, கூலி, வட்டி, 
இலாபம்‌) உருவாக்கப்படுகின்றன. இதன்‌ விளைவாக ரூ. 1000 கோடி 
பெறுமான பண்டங்களுக்கான தேவை ஏற்படுகின்றது. இவ்வாறு அளிப்பும்‌, 
தேவையும்‌ சமமாகின்றது. அளிப்பு கூடுகின்றபோது உற்பத்திக்‌ காரணிகளின்‌ 
வருவாயும்‌ அதே அளவு கூடூவதால்‌, தேவையும்‌ அதிகரிக்கும்‌. எனவே, 
௮ுளிப்பு அதன்‌ தேலையை உருவாக்குகிறது”. இதனால்‌ மிகையான 
உற்பத்தி, வேலையின்மை, பொருட்தேக்கம்‌ ஏற்படாது. சுருங்கக்கூறின்‌, 
AOFAY=AE 


உற்பத்தி அதிகரிப்பு ஸ்ரீ வருமான அதிகரிப்பு ஸ்ரீ நுகர்ச்சி செலவு அதிகரிப்பு 


ரூ.1000 கோடி பெறுமான உற்பத்திக்‌ காரணிகளின்‌ 
பொருள்‌ உற்பத்தி வருமானம்‌ ரூ. 1000 கோடி 


பண்டங்களின்‌ அளிப்பு ரூ. 1000 ரூ. 1000 கோடி பெறுமான 
கோடி பொருளுக்கான தேவை 


உற்பத்தியாளர்களின்‌ தவறான மதிப்பீட்டின்‌ காரணமாக ஒரு 


குறிப்பிட்ட பண்டத்தின்‌ தேவையானது தற்காலிகமாக அளிக்கலாம்‌ என்பதை 
சே ஒத்துக்‌ கொண்டாலும்‌, பொதுவாக எல்லாப்‌ பண்டங்களின்‌ 
உற்பத்தியையும்‌ சேர்த்துப்‌ பார்க்கும்‌ போது போதுமான மிகை உற்பத்தி 
அல்லது பொதுவான வேலையின்மை ஏற்டபடாது என அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
தொன்மைப்‌ பொருளியலறிஞர்களின்‌ முழுநிறை வேலைவாய்ப்புக்‌ 
கோட்பாடு சேயின்‌ அங்காடி விதியையும்‌ பண அளிப்பு கோட்பாட்டையும்‌ 
சார்ந்திருப்பதால்‌ அவற்றை இங்கு விளக்கலாம்‌. 
அங்காடி விதி விளக்கம்‌ : பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ பிரெஞ்சுப்‌ 
பொருளியலறிஞரான ஜே.பி.சே. (Jean Baptist Say 1667-1832) அளிப்பு 


அதனுடைய சொந்த தேவையை உருவாக்கும்‌” (ளுரிடலஉசநயவநள வைள 
40 


ழறனெநஅயனணெ) என்று கூறிய அங்காடி விதி ஒரு காலத்தில்‌ மிகப்புகழ்‌ 
பெற்றிருந்தது. இக்கருத்துப்படி உற்பத்தியே பொருளுக்கு அங்காடியை 
உருவாக்கிவிடும்‌. 

சேயின்‌ அங்காடி விதிப்படி சுதந்திரப்‌ பொருளாதாரத்தில்‌ ஏற்படுத்தும்‌. 
அதாவது பொதுஅளிப்பும்‌ உற்ப்பத்திக்காரணிகளின்‌ மொத்த வருவாய்‌ 
பொருட்களுக்கும்‌ பணிகளுக்கும்‌ தேவையை பொதுத்தேவையும்‌ சமமாக 
இருக்கும்‌. இதனைக்‌ கீழ்கண்டவாறு விளக்கலாம்‌. 
பொருட்களின்‌ உற்ப்பத்தி கூலி வட்டி வாரம்‌ ஒரு கோடி ரூபாய்‌ ஆதாயமாக 
வருவாய்‌ ஒரு கோடி ரூபாய்‌ பொருட்களின்‌ அளிப்பு பொருட்களுக்கான 
தேவை ஒரு கோடி ரூபாய்‌ பொருள்‌ உற்பத்தியாகின்ற பொழுது இரண்டு 
விளைவுகள்‌ ஏற்படுகின்றன. 

ஒரு பக்கம்‌ ஒரு கோடி ரூபாய்‌ உற்பத்திக்காரணிகளுக்கு 
வருவாயாகச்‌ சென்று ஒரு கோடி ரூபாய்‌ பொருட்களுக்கான தேவையாக 
உருவெடுக்கின்றது. மறுபக்கம்‌ ஒரு கோடி ரூபாய்‌ பொருட்கள்‌ (அளிப்பு) 
அங்காடிக்கு வருகின்றன. அளிப்பும்‌ தேவையும்‌ சமமாகின்றது. அளிப்புக்‌ 
கூடுகின்ற பொழுது உற்பத்திக்‌ காரணிகளின்‌ வருவாயும்‌ கூடூம்‌. உற்பத்திக்‌ 
காரணிகளின்‌ வருவாய்‌ கூடுகின்ற அளவிற்கு பொருட்களின்‌ பணிகளின்‌ 
தேவையும்‌ கூடும்‌. இதனை கூடுகின்ற உற்பத்தி கூடுகின்ற வருவாய்‌ 
கூடுகின்ற செலவு என்றும்‌ கூறலாம்‌. 


அளிப்புத்‌ தனக்குத்தானே தேவையை உருவாக்கிக்‌ கொள்ளுமென்று 


கருதியதால்‌ நீண்டகால பொருளாதார மந்தமோ, வேலையின்மையையோ 


தோன்றாதென்று எண்ணினர்‌. தற்காலிகமாக ஏதாவது ஒரு பொருளின்‌ 
உற்பத்தி மிகுதியாகலாம்‌. முற்றொன்றின்‌ உற்பத்தி குறையலாம்‌. இதனால்‌ 
குறுகியகால வெலையின்மை தோன்றலாம்‌. ஆனால்‌ அது விரைவிலேயே 
மாறி முழுநிறை வேலைவாய்ப்பு நிலையை அடையும்‌. 

பண அளவுக்‌ கோட்பாட்டின்படி விலைமட்டம்‌ என்பது பண அளிப்பின்‌ 
பணியாக இருக்கும்‌. பண அளவின்‌ மாற்ற விகிதத்தில்‌ விலைமாறும்‌ இதனை 
ஆஏ, “வு என்ற சமன்பாடு காட்டுகிறது. இதன்படி பணம்‌ மாற்று மையமாக 
மட்டுமே பணியாற்றுகின்றது. இதன்படி மொத்தத்தேவை மொத்த அளிப்புக்குச்‌ 
சமமாக இருக்கும்‌. 
எடுகோள்கள்‌: சேயின்‌ விதியை கீழ்க்கண்ட எடுகோள்களின்‌ அடிப்படையில்‌ 
உருவாக்கியுள்ளார்‌. 
1.உற்பத்தியாளர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே வேலைகொடுூத்துக்‌ கொள்ளும்‌ 
சமுதாயமாக இருக்கும்‌. தொவது உற்பத்தியாளர்கள்‌ தங்களுடைய 
பொருட்களை விற்றே வருவாய்‌ பெறுவார்கள்‌. 
2.தங்களுடைய வருவாய்‌ முழுவதையும்‌ நுகர்‌ பொருட்களுக்கோ, 
உற்பத்தியாளர்‌ பொருட்களுக்கோ செலவிட்டூ விடுவார்கள்‌. 


41 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


3.சுதந்திரமாக மாற்றுப்‌ பொருளாதாரம்‌ இருக்கும்‌. வாங்குபவர்கள்‌ 
விருப்பம்போல வாங்குவார்கள்‌.விற்பவர்களும்‌ சுதந்திரமாக விற்பனை 
செய்வார்கள்‌. நிறைவுப்போட்டி நிலவும்‌. உற்பத்தியிலோ, மாற்றிலோ, 
விலையிலோ கட்டுப்பாடு இருக்காது. 

4. சேமிப்பும்‌, முதலீடும்‌ வேறுபட்ட பணிகளாக இருக்காத. சேமிப்பும்‌, 
முதலீடும்‌ சமமாக இருக்கும்‌. நெகிழ்ச்சியுள்ள வட்டி வீதம்‌ சேமிப்பையும்‌ 
முதலீட்டையும்‌ சமநிலைக்கு கொண்டு வரும்‌. 

5. அரசு தலையிடாக்‌ கொள்கையைப்‌ பின்பற்றும்‌ ௮ங்காடிச்‌ சக்திகள்‌ 
செயல்படூவதில்‌ தலையிடாது. 

6. அங்காடியின்‌ அளவு உற்பத்தியின்‌ அளவுப்படியே அமையும்‌. அப்பொழுது 
தான்‌ அளிப்பு தேவைக்குச்‌ சமமாக இருக்கும்‌. 

7.பண ஒட்டம்‌ தொடர்ச்சியாக இருக்கும்‌. சேமிப்பு என்பது மூலதனப்‌ 
பொருட்களின்‌ முதலீடாக இருக்கும்‌. அதாவது பணத்தை பெட்டியில்‌ பூட்டி 
வைப்பது இருக்காது. 

8.அங்காடி விரிவடையக்‌ கூடியதாக இருக்கும்‌. மாற்றுக்கு பொருட்கள்‌ 
அளிக்கப்படுவதை ஒட்டி அங்காடி விரிவடையும்‌. 

9.விரிவடையும்‌ பொருளாதாரத்தில்‌ புதிய நிறுவனங்களும்‌ தொழிலாளர்களும்‌ 
மற்றவர்களின்‌ உதவியின்றி தங்களது பொருட்களை அளிப்பதன்‌ மூலமே 


உற்பத்தி முறையில்‌ தங்களை நிலைப்படுத்திக்‌ கொள்வார்கள்‌. 

10. பொருளாதாரம்‌ நீண்டகாலச்‌ சமநிலையில்‌ இருக்கும்‌. அங்காடி விதியின்‌ 
உள்ளடக்க கருத்துகள்‌ சேயின்‌ அங்காடி விதியில்‌ கீழ்க்கண்ட 
கருத்துக்கள்‌ உள்ளடங்கியுள்ளன. 

1.தானே இயங்கும்‌ பொருளாதாரம்‌: சேயின்‌ ௮ங்காடி விதி, பொருளாதார 
அமைப்பு எந்த கட்டூப்படுத்தும்‌ அதிகார சக்தியுமின்றி தானே 
செயல்படவதாகவும்‌ தனக்குத்தூனே ஏற்றத்தாழ்வை சரிபடுத்திக்‌ 
கொள்வதாகவும்‌ இருக்குமென்றுக்‌ கூறுகின்றது. எடுத்துக்காட்டாக 


வேலையின்மை இருந்தால்‌ கூலிகள்‌ குறைவதன்‌ மூலம்‌ அனைவருக்கும்‌ 


வேலை கிடைக்கும்‌ நிலை ஏற்படுமென்ற கருத்தைக்‌ கூறலாம்‌. 

2.அரசு தலையிடாமை: சேயின்‌ விதிப்படி அரசு பொருளாதார 
நடவடிக்கைகளில்‌ தலையிடாதக்‌ கொள்கையைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. அரசு 
தலையிட்டால்‌ தானே இயங்கும்‌ பொருளாதாரத்தின்‌ சமநிலை சீர்குலையும்‌. 
அரசு தலையிடா நிலையில்‌ ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள்‌ அங்காடி சக்திகள்‌ 
செயல்படுவதால்‌ நீங்கி விடும்‌ விலை, கூலி, வட்டி ஆகியவற்றில்‌ 
நெகிழ்ச்சித்தன்மை இருக்க வேண்டும்‌. தொழிலாளர்‌ சங்கங்களும்‌ தலையிடக்‌ 


கூடாது. 


42 


3. மிகை உற்பத்தியின்மை: இவ்விதிப்படி பொருளாதாரத்தில்‌ மிகை உற்பத்தி 
இருக்காது. உற்பத்தி மிகுதியாகின்ற பொழுது விலைகள்‌ குறைய தேவை 
கூட மிகை உற்பத்தி தீர்ந்து விடும்‌. தனித்தொழிலில்‌ தற்காலிகமாக மிகை 
உற்பத்தி இருந்தாலும்‌ நீண்டகாலத்தில்‌ இருக்காது. பொது மிகை உற்பத்தி 
ஏற்பட வழியில்லை. 
4.பொது வேலையின்மை இல்லை: சுதந்திரமான பொருளாதாரத்தில்‌ 
பொதுவேலையின்மை தோன்றாது. கூலி கரைகின்ற பொழுது உழைப்புக்குத்‌ 
தேவை கூடும்‌. வேலையின்மை மறையும்‌. 
5. தானே வருவாய்‌ அளித்தல்‌: வேலையற்றவர்களையும்‌ பயன்படூத்தாத 
சாதனங்களையும்‌ உற்பத்தியில்‌ ஈடுபடுத்துதல்‌ ஆதாயமாக இருக்கும்‌. 
ஏனென்றால்‌ அவை தங்களுக்குத்தாங்களே வருவாய்‌ அளித்துக்‌ கொள்ளும்‌. 
6. வட்டியின்‌ நெகிழ்ச்சி: வட்டி நெகிழ்வுடையதாக இருப்பதால்‌ 
சேமிப்பும்‌ முதலீடும்‌ சமமாக இருக்கும்‌. 
7. பணம்‌ மாற்று மையமாக மட்டும்‌ இருக்கும்‌: பணம்‌ பண்ட மாற்றிலுள்ள 
சிக்கலைத்‌ தீர்ப்பதாக மாற்று மையமாக மட்டும்‌ பயன்படுவதாக இருக்கும்‌. 
அது பொருளாதாரத்தின்‌ வேறுவிளைவுகளை ஏற்படுத்தாது. 
திறனாய்வு: ஜே.எஸ்‌.மில்‌ ஆப்பிரட்மார்சல்‌ ஏ. சி. பிகு. போன்றவர்கள்‌ சேயின்‌ 
விதியை பெரிதும்‌ ஆதரித்தனர்‌. ஆனால்‌ மாறிய சூழ்நிலையில்‌ சேயின்‌ விதி 
அப்படியே பொருந்தவில்லை. ஆதலால்‌ அமெரிக்க இங்கிலாந்து 
பொருளியலறிஞர்கள்‌ குறைகூறத்‌ தொடங்கினர்‌.குறிப்பாக அமெரிக்கவின்‌ 


ஜே.எம்‌.கிளார்க்‌ வன்மையாக சாடினார்‌. கீன்ஸ்‌ இதனைக்‌ குநைகூறியதோடூ 


இல்லாமல்‌ புதிய வேலைவாய்ப்புக்‌ கோட்பாட்டை உருவாக்கி சேயின்‌ 
விதியைப்‌ பின்னுக்குத்‌ தள்ளிவிட்டார்‌. சேயின்விதி பந்றிக்‌ கூறப்‌ பெறும்‌ 


குறைகளைத்‌ தொகுத்துக்‌ கூறலாம்‌. 


அளிப்பு தேவையை உருவாக்காமை: உற்பத்தி நோக்கில்‌ அளிப்பு 
அதனுடைய தேவையை உருவாக்கும்‌ என்பதை ஏற்கமுடியாது. சேயின்விதி 
மக்கள்‌ தங்களுடைய மொத்த வருவாயையும்‌ செலவிடூவார்களென்ற 
எடுகோள்களின்‌ மீது உருவாக்கப்பெற்றுள்ளது. ஆனால்‌ மக்கள்‌ எல்லா 
வருவாயையும்‌ செலவிடாமல்‌ ஒரு பகுதியைச்‌ சேமிக்கின்றனர்‌. வருவாய்‌ 
ஒட்டத்தில்‌ ஒரு பகுதியைச்‌ சேமிப்பதால்‌ மொத்த தேவையில்‌ பற்றாக்குறை 
ஏற்பட்டு மிகை உற்பத்தி ஏற்படுகின்றது. ஆனால்‌ தொன்மைப்‌ 
பொருளியலறிஞர்கள்‌ சேமிப்பை எல்லாம்‌ முதலீடு செய்வார்களென்று 
எண்ணினர்‌. திறனாய்வாளர்கள்‌ வட்டியின்‌ செல்வாக்கை ஒட்டியே முதலீடு 
அமைவதால்‌ சேமிப்பெல்லாம்‌ முதலீடாவதில்லை என்று சுட்டிக்காட்டூகின்றனர்‌. 
வேலையின்மை: வேலைவாய்ப்பு நோக்கில்‌ தற்காலிகமாக மட்டுமே 
வேலையின்மைச்சிக்கல்‌ இருக்குமென்ற கருத்தை ஏற்க முடியாது. எல்லா 
முதலாளித்துவ நாடுகளிலும்‌ வேலையின்மைச்‌ சிக்கல்‌ இருக்கின்றது. 


43 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


கூலியைக்‌ குறைப்பதால்‌ நெகிழ்ச்சியால்‌ மட்டும்‌ முழுநிறை வேலைவாய்ப்பு 
ஏற்படுவதில்லை. முறாக கூலியைக்‌ குறைப்பதால்‌ வருவாய்‌ குறைய 
தேவைகுறைய உற்பத்தி குறைய மேலும்‌ வேலையின்மை கூடலாம்‌. 

உலகப்‌ பெருமந்தம்‌: 1930 இல்‌ ஏற்பட்ட உலகப்‌ பெருமந்தம்‌ சேயின்‌ 
விதியை பொய்யாக்கிவிட்டது. சேயின்‌ விதிப்படி நீண்ட பெருமந்தம்‌ ஏற்பட 
முடியாது. ஆனால்‌ உலகப்பெருமந்தம்‌ ஏன்‌ வாணிப ஏற்றத்தாழ்வுகள்‌ 
ஏற்படுகின்றதென்பத எண்ணிப்பார்க்க வேண்டிய தேவையை உருவாக்கியது. 

பணத்தின்‌ பணி: சே பணம்‌ மாற்று மையமாக மட்டும்தான்‌ 
செயல்படுகின்றதென்று கருதினார்‌ அதனுடைய பிற பணிகளை குறிப்பாக 
சேமிப்புக்‌ களஞ்சியப்‌ பணியை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இது 
இந்த விதியின்‌ குறிப்பிடத்தக்க குறையாகும்‌. 

நுகர்வும்‌ வருவாயும்‌: தொன்மைப்‌ பொருளியலறிஞர்கள்‌ வருவாய்‌ 
கூடுமளவிற்கு நுகர்வும்‌ கூடுமென்று கருதினர்‌. கீன்ஸ்‌ இக்கருத்தை சாடினார்‌. 
கீன்ஸ்‌ வருவாய்‌ கூடுகின்ற அதே விகிதத்தில்‌ நுகர்வு கூடாதென்பதைச்‌ 
சுட'டிக்காட்டினார்‌.ஏனென்றால்‌ உயர்‌ வருவாய்‌ நிலையில்‌ சேமிப்புக்கூடும்‌. 
இதனால்‌ விளைவுள்ள தேவையில்‌ பற்றாக்குறையும்‌ மந்தமும்‌ தோன்றுகிறது. 
வட்டிவீதம்‌: வட்டிவீத மாறுதலால்‌ மட்டும்‌ சேமிப்பும்‌ முதலீடும்‌ சமநிலைக்கும்‌ 
வருவதில்லை. சேமிப்பவர்கள்‌ நோக்கம்‌ வேறாகவும்‌ முதலீட்டாளர்கள்‌ 
நோக்கம்‌ வேறாகவும்‌ உள்ளது கீன்ஸ்‌ வருவாய்‌ மூலமே சேமிப்பும்‌ முதலிடம்‌ 
சமநிலையடையுமென்று கருதுகின்றார்‌. 


அரசின்‌ தலையீடு: சே. கருதியைதைப்‌ போல பொருளாதாரம்‌ தன்னைத்தானே 


சரிசெய்து கொள்வதாக இல்லை இதனால்‌ அரசு தலையிடுவது 
தேவையாகின்றது. கூலிகளும்‌ விலைகளும்‌ நெகிழ்ச்சியுடையதாக இல்லை 
இதனால்‌ அரசு தலையிட்டே முழுநிறை வேலை நிலையை ஏற்படூத்த 
வேண்டியுள்ளது. 

நிறைவு போட்டியின்மை: சேயின்‌ அங்காடி விதி நிறைவுப்‌ போட்டி 
நிலவுகின்றதென்று எடுகோளில்‌ உருவானது. ஆனால்‌ நடைமுறையில்‌ எங்கும்‌ 
நிறைவுப்‌ போட்டி இருப்பதில்லை. 

வேலைநிலையை விளக்காமை: தொன்மைக்‌ கோட்பாடு முழுநிறை வேலை 


நி 
நி 


லை இருக்குமென்று எடுகோளின்‌ மூலம்‌ எப்படி வேலைவாய்ப்பு நிலை 


ர்ணியிக்கப்படுமென்பதை விளக்கத்‌ தவறிவிட்டது. 
(சேயின்‌ சந்தை விதியின்‌ உட்கருத்துகள்‌:(1@௱plication) 

அளிப்புத்‌ தேவையை உருவாக்குவதால்‌ பொருளாதாரத்தில்‌ 
மிகையான உற்பத்தி அல்லது வேலையின்மை இல்லை. (இக்கருத்தின்‌ 
அடிப்படையில்‌ தொன்மைவாதிகள்‌ முழுவேலை நிலையை ஏற்றுக்‌ 


கொண்டார்கள்‌). 


44 


பொருளாதாரத்தில்‌ வேலையில்லாதவர்கள்‌ இருக்கும்‌ வரை, 
முழுவேலை நிலையை அடையும்வரை அவர்களை உற்பத்தியில்‌ 
பயன்படுத்துவது இலாபகரமானது. 

அங்காடி விரிவடைவது ஆதாயமாக இருக்கும்‌. ஏனெனில்‌ தேவை கூடி 

விலையும்‌ கூடும்‌. 
அங்காடியானது ( பொருளாதாரமானது ) தானாக சரி செய்து கொள்ளும்‌ 
இயல்பு இருப்பதால்‌ அரசின்‌ தலையீடு தேவையில்லை. சேயின்‌ அங்காடி 
விதி தலையிடாக்‌ கொள்கைக்கு ஆதரவு தருகின்றது. 

அளிப்பு கூடும்போது தேவையும்‌ கூடுவதால்‌ அங்காடியில்‌ பொருள்‌ 

தேக்கம்‌ இல்லை. 
வட்டிவீத நெகிழ்ச்சியானது, சேமிப்பிற்கும்‌, முதலீட்டிற்கும்‌ இடையில்‌ 
சமநிலையை ஏற்படூத்துகின்றது. 

பணம்‌ ஒரு திரையாக (இடையீட்டூக்‌ கருவியாக) செயல்படுகின்றது. 


ஒவ்வொருவரும்‌ பிறர்‌ நலனில்‌ அக்கறை கொண்டுள்ளனர்‌. எனவே 
உற்பத்தியாளர்‌, நுகர்வோர்‌ எனப்‌ பிரிப்பது அறிவற்றதாகும்‌. 

சேயின்‌ அங்காடி விதி சுதந்திர வணிகத்தை ஆதரிக்கின்றது. நாம்‌ 
பிற நாட்டு பொருட்களை வாங்கும்‌ போது அவாடகள்‌ நமது பொருட்களை 
வாங்குவார்கள்‌. 

நீண்ட காலத்தில்‌ முதலாளித்துவ பொருளாதாரமானது தானாகவே 
முழுவேலை வாய்ப்பு சமநிலை அடையும்‌. 


4.2. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. சேயின்‌ சந்தை விதியைப்‌ பற்றிக்‌ கூறுக. 


2. சேயின்‌ அங்காடி விதியின்‌ எடுகோள்கள்‌ யாவை? 


4.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. ஸ்ரீ௮ளிப்பு அதனுடைய தேவையை உருவாக்குகிறது' என்பது து.டீ. சே 
அவர்களின்‌ அங்காடி விதியாகும்‌. அதாவது உற்பத்தியே பண்டங்களுக்கு 


அங்காடியை உருவாக்கி விடும்‌. சேயின்‌ அங்காடி விதிப்படி, ஒவ்வொரு 
உற்பத்தியும்‌ அதே அளவு வருமானத்தை (வாரம்‌, கூலி, வட்டி, இலாபம்‌) 
உருவாக்குகிறது. 
2. (ய)எடூகோள்கள்‌ : 
சேயின்‌ அங்காடி விதி பின்வரும்‌ எடுகோள்களின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்துள்ளது. 
அரசின்‌ தலையீடு இல்லை. 
அங்காடிப்‌ பொருளாதாரத்தில்‌ விலை என்ற கருவியானது 
மக்கட்தொகைப்‌ பெருக்கத்தையும்‌, முதலாக்கத்தையும்‌ தூண்டுகிறது. 
அங்காடியின்‌ அளவு விரிவடையும்‌ தன்மையுடையது. 


45 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - 11 


குறிப்பு 


வட்டிவீத நெகிழ்ச்சியினால்‌ சேமிப்பும்‌, முதலீடும்‌ சமநிலையில்‌ 
இருக்கும்‌. 


4.4. சுருக்கம்‌ 


வேலைக்‌ கோட்பாட்டில்‌ சேயின்‌ சந்தை விதியும்‌ அதனால்‌ 
பொருளாதாரத்தில்‌ நீண்டகால சமநிலையும்‌ இருக்கும்‌ என்றும்‌ மற்றும்‌ 
அதைப்‌ பற்றி பல வல்லுநர்கள்‌ திறனாய்வு செய்த அளிப்புத்‌ தேவையை 
உருவாக்காமை, வேலையின்மை, உலகப்‌ பெருமந்தம்‌, நிறைவுப்‌ 


போட்டியின்மை பணத்தின்‌ பணி பற்றித்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது. 


4.5. முக்கிய வார்த்தைகள்‌ 


அங்காடி விதி: உ௮ளிப்பு அதனுடைய சொந்த தேவையை உருவாக்கும்‌” 
(ஞூரிடல உசநயவநள வைள ழந னநஅயனெ) என்று கூறிய அங்காடி விதி 
ஒரு காலத்தில்‌ மிகப்புகழ்‌ பெற்றிருந்தது. இக்கருத்துப்படி உற்பத்தியே 
பொருளுக்கு அங்காடியை உருவாக்கிவிடும்‌. 
தானே இயங்கும்‌ பொருளாதாரம்‌: சேயின்‌ அங்காடி விதி, பொருளாதார 
அமைப்பு எந்த கட்டுப்படுத்தும்‌ அதிகார சக்தியுமின்றி தானே 
செயல்படவதாகவும்‌ தனக்குத்தூனே ஏற்றத்தாழ்வை சரிபடுத்திக்‌ 
கொள்வதாகவும்‌ இருக்குமென்றுக்‌ கூறுகின்றது. எடுத்துக்காட்டாக 


வேலையின்மை இருந்தால்‌ கூலிகள்‌ குறைவதன்‌ மூலம்‌ அனைவருக்கும்‌ 


வேலை கிடைக்கும்‌ நிலை ஏற்படுமென்ற கருத்தைக்‌ கூறலாம்‌. 


4.6. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1. சேயின்‌ அங்காடி விதி என்றால்‌ என்ன? 

2. சேயின்‌ அங்காடி விதியில்‌ உள்ள இரண்டூ கருத்துக்களைத்‌ தெரிவிக்க. 
நெடூவினாக்கள்‌: 

1. சேயின்‌ அங்காடி விதில்‌ எள்ள எடுகோள்களை சுருக்கமாகக்‌ கூறுக. 


2. சேயின்‌ சந்தை விதியின்‌ உட்கருத்துகள்‌ யாவை? 


4.7. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. வை, ஆ.ஊ. (2005), பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை”, விகாஸ்‌ 
பப்ளிங்‌ ஹவுஸ்‌, புது டெல்லி. 


46 


அலகு - 5 வேலை கோட்பாடு - [11 


அமைப்பு 

5.1. கெய்னியன்‌ வேலைக்‌ கோட்பாடு 

5.2. நிர்ணயம்‌ 

5.3. சமநிலை அளவு வேலைவாய்ப்பு 

5.4. மொத்தத்‌ தேவை மற்றும்‌ மொத்த வழங்கல்‌ செயல்பாடூ 
5.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
5.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
5.7. சுருக்கம்‌ 

5.8. முக்கிய வார்த்தைகள்‌ 

5.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

5.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


5.1. கெய்னியன்‌ வேலைக்‌ கோட்பாடு 


நாட்டில்‌ அனைவருக்கும்‌ வேலை கிடைக்க வேண்டுமென்று 
விரும்புகின்றோம்‌. எல்லோருக்கும்‌ வேலை வாய்ப்பளிப்பது தற்காலத்‌ 
திட்டங்களின்‌ தலையாய நோக்கமாக இருக்கின்றது. வேலையின்மையால்‌ 
ஏற்படுகின்ற சமுதாய, பொருளாதாரச்‌ சீர்கேடுகளை நாமறிவோம்‌. 
வேலையின்மைச்‌ சிக்கலைத்‌ தீர்த்து, வேண்டுகின்றவர்களுக்கெல்லாம்‌ 
வேலைவாய்ப்பளிக்க வேலை வாய்ப்பின்‌ பல்வேறு நிலைகளையும்‌ பற்றி 
அறிந்துக்‌ கொள்வது தேவையாகும்‌. 
கெயினியன்‌ வேலைவாய்ப்புக்‌ கோட்பாடூு- ஒரு மதிப்பீடு 

ஹேஜ்லிட்‌ “இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ மிகவும்‌ புகழ்பெற்ற 


ஓ 


பாருளியலறிஞர்‌ ஜான்மேனார்டூ கீன்ஸ்‌”, என்று கூறுகின்றார்‌. “எந்த ஒரு 
தேர்வின்‌ மூலம்‌ பாதித்தாலும்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ தோன்றிய மிகப்பெரிய 
பொருளியலறிஞர்களில்‌ ஒருவராக கெயினியன்‌ நிற்கின்றார்‌. இருபதாம்‌ 
நூற்றாண்டு இது வரை உருவாக்கிய மிக ஆற்றல்‌ மிக்க சிந்தனையாளர்‌ 


கெயினியன்‌ தான்‌”, என்று ஹென்சன்‌ குறிப்பிடுகின்றார்‌. கெயினியன்‌ வேலை 
வாய்ப்புக்‌ கோட்பாட்டை மதிப்பீடு செய்தது கெயின்சைப்‌ புரிந்து கொள்ளத்‌ 
துணை செய்யும்‌. 
கெயினியப்‌ பொருளாதாரத்தின்‌ இயல்புகள்‌ 

தொன்மைப்‌  பொருளியலறிஞர்களிடமிருந்து வேறுபட்ட சிந்தனை 
கொண்டிருந்த கெயினியன்‌ பொருளியலின்‌ இயல்புகளை சுட்டிக்காட்டலாம்‌. 
இந்தப்‌ பின்புலம்‌ கெயினின்‌ கருத்துக்களின்‌ ஆழ அகலத்தை அறிய 
உதவும்‌. 
47 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - 11] 


குறிப்பு 


குறுகியகாலப்‌ பொருளாதாரம்‌: கெயினியப்‌ பொருளாதாரம்‌ 
குறுகியகாலப்‌ பொருளாதாரமாகும்‌. கெயினியன்‌ நீண்ட கால நோக்கைப்‌ 
புறக்கணிக்கின்றார்‌. நீண்டகாலத்தில்‌ நாமெல்லாம்‌ இறந்துவிடுவோம்‌ என்று 
அவர்‌ கூறுவது அவருடைய வாழ்க்கைத்தத்துவம்‌ முக்கியமாக குறுகிய 
காலத்‌ தத்துவம்‌ என்று கூறுகின்றார்‌. 
பேரியல்‌ பொருளாதாரம்‌: கெயினின்‌ பொருளாதாரத்தை முழுமையானதாகப்‌ 


பார்க்கின்றார்‌. துனி நிறுவனத்தையோ தனித்தொழிலையோ பற்றி 
ஆராயமால்‌இ பொருளாதாரத்தின்‌ மொத்த தொகுதியான நுகர்வு உற்பத்தி 
வருவாய்‌ தேவை சேமிப்பு முதலீடு ஆகியவற்றை ஆராய்கின்றார்‌ இந்த 
வகையில்‌ கெயினியப்‌ பொருளாதாரம்‌ தொகு பொருளியலாக அதாவது 
பேரியல்‌ பொருளாதாரமாக ஓஒளிர்கின்றது. 

பணப்‌ பொருளாதரம்‌: கெயினியப்‌ பொருளாதாரம்‌ பணவியல்‌ 
பொருளாதாராமாக உருவெடுத்துள்ளது. கெயினின்‌ வருவாய்‌ உற்பத்தி 
வேலைவாய்ப்புக்‌ கோட்பாடுகளில்‌ பணம்‌ உயிர்மூச்சாக ஊடூசரடாக உள்ளது. 
கெயினின்‌ பணத்தை வெறும்‌ மாற்றுமையாகவோ கணக்கலகாகவோ மட்டும்‌ 
கருதாமல்‌ மதிப்புக்களஞ்சியமாக எண்ணி தனது கோட்பாட்டில்‌ பகுத்தாய்வில்‌ 
அதற்கு முதன்மையான இடமளித்திருக்கின்றார்‌. 

எல்லாவற்றையும்‌ உள்ளடக்கிய பொருளாதார சிந்தனை: கெயினின்‌ எல்வா 
வகையான சூழ்நிலைகளையும்‌ அவற்றோடு தொடர்புடைய சிக்கல்களையும்‌ 
எண்ணிப்‌ பார்க்கின்றார்‌. பணவாட்டத்தைப்‌ போன்றே பணவீக்கத்தினையும்‌ 
வேலைவாய்பின்‌ பல்வேறு நிலைகளையும்‌ ஆராய்கின்றார்‌. ஆதலால்‌ 
கெயினியப்‌ பொருளாதாரத்தை எல்லாவற்றையும்‌ உள்ளடக்கிய 
பொருளாதாரச்‌ சிந்தனை என்கின்றோம்‌. 
முதலீட்டூ சார்புடையது: கெயினியன்‌ முதலீட்டுக்கு தலையாய்‌ 
இடமளிக்கின்றார்‌. வேலைவாய்ப்பை நிர்ணயிக்கும்‌ காரணிகளான நுகர்வு 
முதலீடு இரண்டிலும்‌ நுகர்வு குறுகியகாலத்தில்‌ நிலையாக இருக்குமென்று 
கருதியதால்‌ முதலீட்டிற்கும்‌ முக்கியஇடம்‌ அளிக்கின்றார்‌. 


அரசின்‌ தலையீடு: கெயினியன்‌ தலையிடாப்‌ பொருளாதாரக்‌ கொள்கையை 
ஏற்கவில்லை. நாட்டுப்பொருளாதாரம்‌ சீராக இயங்க அரசு தலையிடூவது 
தேவையென்ற அடிப்படையிலேயே பொருளாதாரத்தை உருவாக்கியுள்ளார்கள்‌. 
முதலாளித்துவ சீர்திருத்த பொருளாதாரம்‌: முதலாளித்துவத்தை சீர்திருத்திக்‌ 
கட்டிக்காக்கும்‌ பொருளாதாரமாக கென்சியப்‌ பொருளாதாரம்‌ இருக்கின்றது. 
ஆதலால்தான்‌ ஜான்‌ ஈடன்‌ (துழாெ நுயவயடெ கெயினியனுக்கு 
முதலாளித்துவம்‌ நேர்த்தியானதாக இருக்கின்றது. ஆதை சரிசெய்து 
கொள்வதுதான்‌ தேவையானதாகும்‌ என்கின்றார்‌. 

எதிர்பார்க்கும்‌ பொருளாதாரம்‌: கெயினியப்‌ பொருளாதாரம்‌ மக்களின்‌ 
முதலீட்டாளர்களின்‌ எதிர்பார்ப்பு பொருளாதாரத்தில்‌ எத்தகைய மாற்றங்களை 


48 


ஏற்படூத்துமென்பதை ஆராய்கின்றது எதிர்பார்ப்புக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கின்றது. 

புள்ளி விவரங்களின்‌ மீதமைந்த பொருளியல்‌: கெயினியன்‌ தன்னுடைய 
பொருளியல்‌ கோட்பாட்டை உறுதியான புள்ளி விவரங்களின்‌ மீது 
அமைத்திருக்கின்றார்‌. ஆதலால்‌ கருத்தியல்‌ முக்கியத்துவம்‌ மட்டுமின்றி 
நடைமுறை முக்கியத்துவம்‌ பெற்றுத்‌ திகழ்கின்றது. 


5.2. நிர்ணயம்‌: 


பொருளியல்‌ சிந்தனைக்கு கீன்ஸ்‌ வழங்கிய கருத்துக்கள்‌ 
சிந்தனைக்கு உரமளித்து பொருளியல்‌ மேலும்‌ வளர துணை செய்துள்ளன 


அத்தைகைய கருத்துக்களைத்‌ தொகுத்துக்‌ கூறலாம்‌. 

1. குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ சமநிலை: முழுநிறை வேலைவாய்ப்பு 
நிலையில்தான்‌ பொருளாதாரம்‌ சமநிலையில்‌ இருக்குமென்றும்‌ எப்பொழுதும்‌ 
பொருளாதாரம்‌ முழுநிறை வேலைவாய்ப்பு நிலையில்‌ இருக்குமென்றும்‌ 
தொன்மை பொருளியலறிஞர்கள்‌ கூறிய கருத்தை மறுத்து நடைமுறையில்‌ 
குறைந்த வேலைவாய்ப்பு நிலையில்‌ பொருளாதாரம்‌ சமநிலையில்‌ 
இருக்குமென்று நிலை நாட்டியது கெயினின்‌ கருத்துச்சாதனைகளில்‌ 
ஒன்றாகும்‌. குறுகியகாலத்திலும்‌ நீண்டகாலத்திலும்‌ குறைந்த வேலைவாய்ப்பு 
சமநிலை  இருக்கலாமென்கின்றார்‌. இந்த வகையில்‌ நடைமுறைச்‌ 
சூழ்நிலைக்கேற்ப கெயினியப்‌ பொருளாதாரம்‌ அமைகின்றது. 

2. நுகர்வு விருப்பம்‌: கெயினின்‌ முக்கியமான கருத்துப்படைப்புக்களில்‌ ஒன்று 
நுகர்வு விருப்பம்‌ கருத்து கெயினியப்‌ பொருளாதாரத்தின்‌ அச்சாணியாக 
இருக்கின்றது. நிலையான நுகர்வு சார்புபற்றிய கெயின்ன்‌ உளவியல்‌ விதி 
பொருளாதாரச்‌ சிந்தைனையில்‌ புரட்சியை விளைவித்தது. சமீபகாலத்தில்‌ 
இங்கிலாந்திலும்‌ அமெரிக்காவிலும்‌ நடைபெற்ற புள்ளிவிவரச்சேகரிப்புக்கள்‌ 
கெயினின்‌ உளவியல்‌ நுகர்வுச்‌ சார்பை உறுதிப்படூத்துகின்றது. 


3. பெருக்கிக்‌ கருத்து: நுகர்வு விருப்பத்தோடு தொடர்புடையது. கெயின்‌யன்‌ 
பெருக்கிக்‌ கருத்து தொடக்க முதலீட்டு இறுதியில்‌ மொத்த வருவாயை 


பெருக்குகின்றதென்ற கருத்திற்கு வடிவம்‌ கொடுத்ததன்‌ மூலம்‌ கெயின்‌ன்‌ 


மரபு வழிச்‌ சிந்தனையை மாற்றினார்‌. தந்கால வேலைவாய்ப்பு வாணிபச்சுழல்‌ 
கோட்பாட்டில்‌ பெருக்கிசக்‌ கருத்துச்‌ சிறப்பாக இடமிருக்கின்றது. 

4. கூலிகுறைப்பும்‌ வேலைவாய்ப்பும்‌: கூலிக்கும்‌ வேலை வாய்ப்புக்கும்‌ உள்ள 
தொடர்பு பற்றி கெயினின்‌ கூறிய கருத்து புதுமையானதாகவும்‌ 
பாற்றதக்கதாகவும்‌ இருந்தது. தொன்மை பொருளியலறிஞரான பிறகு 
பாருளாதாரமந்த காலத்தில்‌ கூலியைக்‌ குறைக்கின்ற பொழுது 
வலையின்மைச்சிக்கல்‌ தீரும்‌ என்று கருதினார்‌. இந்த அடிப்படையில்‌ 


தான்மைப்‌ பொருளியலறிஞர்கள்‌ கூலியின்‌ செலவு பகுதியை(Costaspect) 


49 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - II 


குறிப்பு 


மட்டுமே பார்த்தனர்‌. கூலியின்‌ வருவாய்‌ பகுதியையும்‌ பார்க்கத்‌ 
தவறிவிட்டனர்‌. ஆனால்‌ கெயினியன்‌ கூலியை வருவாய்‌ அடிப்படையில்‌ 
நோக்கி கூலியைக்‌ குறைப்பது வாங்கும்‌ சக்தியையும்‌ அதன்‌ வழி 
விளைவுள்ள தேவையைக்‌ குறைத்து வேலையின்மைச்‌ சிக்கலைப்‌ 
பெருக்குமென்று சுட்டிக்காட்டினார்‌. கூலியைக்‌ குறைப்பதினால்‌ அல்ல மொத்த 
தேவையைக்‌ கூட்டுவதன்‌ மூலமே வேலைவாய்ப்பைப்‌ பெருக்க 
இயலுமென்பதை நிலை நாட்டியது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

5. நீர்மை விருப்பக்கோட்பாடு: கெயினியன்‌ வட்டி பற்றிய நீர்மை 
விருப்பக்கோட்பாடூ பொருளியலுக்கு கெயினின அளித்த கொடைகளில்‌ 
ஒன்றாகும்‌. கெயினியன்‌ அளித்தக்‌ கொடைகளில்‌ ஒன்றாகும்‌. கெயின்‌யன்‌ 
வட்டியை ஒரு பணவியல்‌ காரணியாகவே கருதினார்‌ மனிதர்களுக்கு 
ரொக்கமாகச்‌ சொத்துக்களை வைத்திருக்க வேண்டுமென்ற விருப்பம்‌ 
இயல்பாக உள்ளது. இத்தகைய ரொக்க விருப்பத்தை விட்டூப்‌ பிரிய 
வழங்குகின்ற வெகுமதியாகவே கெயினின வட்டியைக்‌ கருதுகின்றார்‌. 


சமுதாயத்தின்‌ ரொக்க விருப்பத்திற்கான பேர நோக்கம்‌ முன்னெச்சரிக்கை 


நோக்கம்‌ ஊக்க நோக்கம்‌ ஆகிய மூன்றையும்‌ சுட்டிக்காட்டி வட்டிக்‌ 


கோட்பாட்டை விளக்கியது கெயின்‌யன்‌ சிறப்பாகும்‌. 

6. மூலதனத்தின்‌ இறுதிநிலை திறன்‌ (M.£E.0: ஆதாய விகிதம்‌ 
குறைவதைப்பற்றியும்‌ நீண்ட காலத்தேக்கநிலை (ரூநஉரடயச 
(ரூவயபயெவழை)) பற்றியும்‌ கெயினியனுக்கு முன்பே பொருளியலறிஞர்கள்‌ 
குறிப்பிட்டிருந்தார்கள்‌. குறைந்து செல்‌ ஆதாய விகிதத்திற்கு மாற்றுப்பெயர்‌ 
போல மூலதனத்தின்‌ இறுதி நிலைத்திறன்‌ கருத்து இருந்தாலும அதனை 
கெயினியன்‌ கூறிய முறையும்‌ வலியுறுத்திய வகையும்‌ தனிச்சிறப்புடன்‌ 
அமைந்தன மேற்கத்திய நாடூகளுக்குரிய முதலீட்டு வாய்ப்புக்கள்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இல்லையென்பதை மூலதனத்தின்‌ இறுதிநிலைக்‌ 
கருத்தின்‌ மூலம்‌ விளக்கியது கெயினின்‌ சிறப்பாகும்‌. 

7. பணவீக்க பணவாட்ட இடைவெளிகள்‌: கெயினியன்‌ அவருடைய பணவீக்க 
இடைவெளி பணவாட்ட இடைவெளிக்‌ கருத்தின்‌ மூலம பொருளாதாரம்‌ 
நடைமுறையில்‌ எப்படிச்செயல்படுகின்றதென்பதை புரிந்துகொள்ளத்‌ 
துணைசெய்கின்றார்‌. பணவீக்க இடைவெளிக்‌(ரர[லt௦றல Gap) கருத்து 
தொகு தேவை முழு வேலைவாய்ப்பு நிலைக்குரிய தொகு தேவைக்கு மேல்‌ 
இருப்பதால்‌ பொருட்களின்‌ அளிப்பைக்‌ கூட்ட முடியாத நிலையை 
விளக்குகின்றது. பணவாட்ட இடைவெளி முழுநிறை வேலைவாய்ப்புக்குரிய 
தொகு தேவைக்கும்‌ குறைவாக தொகு தேவை இருக்கின்ற பொழுது 
தோன்றுகின்றது. கெயினின்‌ பணவீக்க இடைவெளியை போக்க முழுநிறை 
வேலைவாய்ப்புத்‌ தொகு தேவையளவுக்கு நாட்டிலுள்ள தொகு 


தேவையைக்குறைக்க வேண்டுமென்றும்‌ பணவாட்ட இடைவெளியை நீக்கத்‌ 


50 


தொகு தேவையைக்‌ கூட்ட வேண்டுமென்றும்‌ கூறுகின்றார்‌. இந்த இரு 
கருத்துக்களின்‌ மூலம்‌ பொருளாதாரத்தில எப்படி சமநிலையை ஏற்ப்படுத்த 
முடியுமென்பதை கெயின்‌ன்‌ கூறுகின்றார்‌. 
8. பணக்‌ கோட்பாட்டை வேலைவாய்ப்புக்‌ கோட்பாட்டோடூ இணைத்தல்‌: 
பணக்கோட்பாட்டையும்‌ வேலையாய்ப்புக்‌ கோட்பாட்டையும்‌ 
வெற்றிகரமாக இணைத்தது  கெயினியனின்‌ சிறப்பாகும்‌. தோன்மைப்‌ 
பொருளியலறிஞர்கள்‌ இரண்டையும்‌ தனித்தனியாகவே ஆராய்ந்தனர்‌. 
கெயினியன்‌ வருவாய்‌, உற்பத்தி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில்‌ பணத்தின்‌ 
செல்வாக்கை விளக்கினார்‌. கெயினியனின்‌ ஆய்வினால்‌ பணக்கோட்பாடு, 
இப்பொழுது வேலைக்கோட்பாட்டின்‌ ஒரு பகுதியாகிவிட்டது. 
9. கெயின்‌யனின்‌ பேரியல்‌ போக்கு: கெயினியனின்‌ பேரியல்‌ 
பொருளாதாரத்தை ஓட்டு மொத்தமாகப்‌ பார்க்கின்றார்‌. அவருடைய 


இந்தப்பேரியல்‌ அணுகுமுறை பொருளாதார சிந்தனையை வியக்கத்தக்க 
வகையில்‌ மாற்றியது. அவர்‌ தனது உற்பத்தி வேலைவாய்ப்புக்‌ 
கோட்பாடுகளை எல்லாம்‌ பேரியல்‌ நோக்கிலேயை உருவாக்கினார்‌. 
கெயினியனின்‌ பேரியல்‌ நோக்கு பொருளாதாரச்‌ சிந்தனையில்‌ திருப்பு 
முனையாக அமைந்தது. 

10. ஆய்வுக்‌ கருவிகள்‌: மார்லைப்‌ போன்றே கெயினியனும்‌ பொருளாதார 
ஆய்வுக்குப்‌ பயன்படக்‌ கூடிய பல கருவிகளை வழங்கியுள்ளார்‌. அவற்றில்‌ 
நுகர்வு விருப்பம்‌, மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ முதலீட்டுத்‌ 
தூண்டுதல்‌ போன்றவை குறிப்பிட்த்தக்கதாகும்‌. 

11. இயங்குநிலை கூறுபாடு: பொருளியல்‌ சிந்தனையில்‌ முதன்முதலில்‌ 
இயங்குநிலைக்‌ கருத்தைப்‌ புகுத்திய பெருமை கெயினியனுடையதாகும்‌. 
தொன்மை பொருளியலறிஞர்கள்‌ இயங்கா நிலைச்‌ சமநிலையையே 
ஆராய்ந்தனர்‌. கெயினியன்‌ மாறி வருகின்ற சூழ்நிலையில்‌ எப்படி சமநிலை 
ஏற்படுமென்பதை விளக்க முயன்றார்‌. முதலீட்டில்‌ எதிர்கால 
எதிர்பார்ப்புகளையும்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொண்டார்‌. இயங்குநிலைக்‌ 
கூறுபாட்டை பொருளியல்‌ கோட்பாட்டில்‌ இணைத்ததன்‌ மூலம்‌ பொருளியல்‌ 
சிந்தனையின்‌ பரப்பை கெயின்‌ியன்‌ விரிவடையச்‌ செய்திருக்கிறார்‌. 
12.முதலீட்டின்‌ முக்கியத்துவம்‌: கெயினியன்‌ வேலைவாய்ப்பை நிர்ணியக்கின்ற 
முக்கியமான காரணயாக முதலீட்டைக்‌ கருதுகின்றார்‌. நுகர்வு நிலையானதாக 
இருப்பதால்‌ அரசு முதலீட்டை பெருக்குவதன்‌ மூலமாகவே முழு நிறை 
வேலைவாய்ப்பை உருவாக்கி பொருளாதாரத்தில்‌ ஒரு நிலையான போக்கை 
ஏற்படுத்த இயலுமென்று சுட்டிக்‌ காட்டுகின்றார்‌. வேலைவாய்ப்பை 
நிர்ணயிப்பதில்‌ முதலீட்டின்‌ முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பெருமை 
கெயினியனையே சாரும்‌. 


51 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - II 


குறிப்பு 


13.பொதுத்தன்மை: கெயினியனின்‌ கோட்பாட்டில்‌ உள்ள பொதுமை 
குறிப்பிட்டத்தக்கதாகும்‌. கேயினியனின்‌ கோட்பாடூ குறைநிலை 
வேலைவாய்ப்பு முழுநிலை வேலைவாய்ப்பு மிகை நிலைவேலைவாய்ப்பு என்று 
எல்லா நிலையிலும்‌ ஒன்று போலப்‌ பொருந்தக்‌ கூடியதாகும்‌. ஆனால்‌ 
தொன்மை பொருளியலறிஞர்களின்‌ கோட்பாடு முழுநிறை வேலைவாய்ப்புள்ள 
தனிச்‌ சூழ்நிலைக்கு மட்டுமே பொருந்தக்‌ கூடியதாகும்‌. 
கெயின்‌ியன்‌ கோட்பாடு நடைமுறை முக்கியத்துவம்‌: 

கெயினியன்‌ கருத்துகளும்‌ கோட்பாடும்‌ பொருளியல்‌ சிந்தனையில்‌ 
மட்டும்‌ புரட்சி செய்யவில்லை. மிகுந்த நடைமுறை முக்கியத்துவம்‌ 
கொண்டவைகளாகவும்‌ பொருளாதாரக்‌ கொள்கையை உருவாக்க வழிகாட்டக்‌ 
கூடியனவாகவும்‌ இருக்கின்றன. கெயினியன்‌ கருத்துகள்‌ இன்றுள்ள 
பொருளாதாரச்‌ சிக்கல்களைத்‌ தீர்க்க வழிகாட்டுகின்றன. எடுத்துக்காட்டுகளாக 
சிலவற்றைக்‌ கூறலாம்‌. 
அரசின்‌ பங்கு: தொன்மைப்‌ பொருளியலறிஞர்களின்‌ தலையிடாக்கொள்கையின்‌ 
அடிப்படைத்தவறுகளைச்‌ சுட்டிக்‌ காட்டிய கெயினியன்‌ முழுநிறை 
வேலைவாய்ப்பை அடைய அரசு தலையிட்டு முதலீடு செய்ய வேண்டிய 
அவசியத்தை வலியுறுத்தினார்‌. தனியார்‌ பொருளாதாரத்தில்‌ விளைவுள்ள 
தேவையைப்‌ பெருக்க அரசு முதலீட்டைப்‌ பெருக்க வேண்டுமென்பதைச்‌ 
சுட்டிக்‌ காட்டூகின்றார்‌. 
பற்றாக்குறை வரவு-செலவுத்‌ திட்டம்‌: சமநிலை வரவுச்‌ செலவு திட்டம்தான்‌ 
சிறந்ததென்ற கருத்தை மாற்றினார்‌. நாட்டில்‌ நிலவும்‌ பொருளாதார 
சூழ்நிலைக்கேற்ப வரவுச்‌ -செலவுத்‌ திட்டம்‌ அமைய வேண்டுமெனச்‌ சுட்டிக்‌ 


காட்டினார்‌. வருவாய்‌, உற்பத்தி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றைக்‌ கூட்ட சில 


குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ பற்றாக்குறை வரவுச்‌ செலவு திட்டமே 


ஏற்றதென்பதை நிலைநாட்டிய பெருமை கெயினியனையேச்‌ சாரும்‌. 

நிதிக்‌ கொள்கை: கெயினியன்‌ நீதிக்கொள்கையின்‌ முக்கியத்துவத்தை 
உணரச்‌ செய்தார்‌. பொது நீதிக்‌ கொள்கையின்‌ மூலம்‌ எப்படி 
பணவீக்கத்தைக்‌ கட்டூப்படூுத்தலாமென்றும்‌ பொதுப்‌ பணிகளின்‌ மூலம்‌ எப்படி 
வேலைவாய்ப்பைப்‌ பெருக்கலாம்‌ என்பதையும்‌ உலகிற்கு உணர்த்தியவர்‌ 


கெயினியன்‌ என்றால்‌ அது மிகையாகாது. 


பணக்கொள்கை: வாணிபச்‌ சூழல்களை கட்டுப்படுத்தும்‌ கருவியாக 
பணக்கொள்கையை பயன்படுத்தலாம்‌ என்பதை கெயினியன்‌ 
வெளிப்படூத்தியுள்ளார்‌. அதே நேரத்தில்‌ பணக்கொள்கையின்‌ 


வரையறைகளையும்‌ சுட்டிக்காட்டினார்‌. மைய வங்கி நாட்டின்‌ கடன்களை 
கட்டுப்படுத்த வேண்டிய தேவையையும்‌ வழிமுறைகளையும்‌ கூறிய சிறப்பு 
கெயினியனுக்குரியதாகும்‌. 


52 


பற்றாக்குறை நிதியாக்கம்‌: வளர்ச்சிக்‌ குறைந்த நாடுகள்‌ பற்றாக்குறை 
நிதியாக்கத்தின்‌ மூலம்‌ வளாச்சித்‌ திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம்‌ என்று 
வழிகாட்டியவர்‌ கெயினியன்‌. 
கூலிக்‌ குறைப்பைத்‌ தடூத்தல்‌: கூலியைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ 
வேலையின்மைச்‌ சிக்கலைத்‌ தீர்க்க முடியுமென்றக்‌ கருத்தை மறுத்த 
கெயினியன்‌ அரசு கூலியைக்‌ குறைத்தால்‌ வேறு வகையான விளைவுகளே 
ஏற்படும்‌ என்பதை சுட்டிக்‌ காட்டினார்‌. 
சமுதாயக்‌ கணக்கெடுப்பு: ஒவ்வொரு நாடும்‌ வருவாய்‌ தொடர்பான புள்ளி 
விவரங்களை சேகரிக்கின்றன. பொருளியல்‌ நிபுணர்களும்‌ அரசினரும்‌ 
சமுதாயக்‌ கணக்கெடுப்பிற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கின்றனர்‌. 
இவையெல்லாம்‌ சரியான பொருளாதாரக்‌ கொள்கை உருவாக துணை 
செய்கின்றன. இதற்கெல்லாம்‌ காரண கர்த்தா கெயினியன்‌ என்பதை யாரும்‌ 
மறுக்க இயலாது. 
கெய்னியன்‌ ஒரு திறனாய்வு: 

கெய்னியனின்‌ பொருளியல்‌ கோட்பாட்டை போற்றி புகழ்பவர்கள்‌ 
இருப்பதனை இருப்பதனைப்‌ போன்றே அவரைச்‌ சாடுகின்ற 
திறனாய்வாளர்களும்‌ இருக்கின்றனர்‌. அவர்களில்‌ மைசஸ்‌, ஹேயக்‌, ரோப்கே, 
நைட்‌, ஆல்பிரட்‌ ஹான்‌, வாட்ஸ்‌, மார்கெட்‌, ஹென்றி ஹேஜ்லெட்‌, லாரன்ஸ்‌ 
ஆகியோர்‌ குறிப்பிடத்தக்கவர்களாவர்‌. குரிஹரா, £உகெயினியன்‌ தவிர்க்‌ 
முடியாத பகுத்தாய்வுக்‌ கருவிகளை வழங்கிய போதிலும்‌ அவர்‌ 


பதிலளித்தவற்றைவிட எழுப்பிய கேள்விகள்‌ மிகுதி”, என்றுக்‌ கூறுகின்றார்‌. 


கெயினியன்‌ கோட்பாட்டின்‌ மீது கூறப்பெறுகின்ற குறைகளில்‌ 


முக்கியமானவற்றைத்‌ தொகுத்துக்‌ கூறலாம்‌. 


விளைவுள்ள தேவை: கெய்னியன்‌ வேலைவாய்ப்பு விளைவுள்ளத்‌ 
தேவையைச்‌ சார்ந்திருக்குமென்று கருதுகின்றார்‌. பேராசிரியர்‌ ஹேஜ்லிட்‌, 
உவிளைவுள்ள தேவைக்கும்‌ வேலைவாய்ப்பு அளவிற்குமுள்ள சார்பு நிலையை 
புள்ளி விவரங்களின்‌ அடிப்படையில்‌ உறுதிப்படூுத்தவில்லை என்று 
கூறுகின்றார்‌. ஊற்பத்தி வேலைவாய்ப்பை தேவை மட்டுமல்ல. நடைமுறை 
விலைகளும்‌ நிர்ணயிக்கின்றன என்பதை கெயினியன்‌ காணத்‌ தவறிவிட்டார்‌ 
என்பதை திறனாய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 

தொகுத்தேவை: கெய்னியன்‌ தொகுதேவை வேலைவாய்ப்பை 
நிர்ணயிக்கின்றதென்றக்‌ கருத்தை திறனாய்வாளர்கள்‌ மறுக்கின்றனர்‌. 
தொகுதேவையை அளிப்பும்‌ விலையை ஓரளவு பாதிக்கின்றன. இதனை 
கெய்னியன்‌ கருதவில்லை என்று குற்றம்‌ சாட்டுகின்றனர்‌. 

நுகர்வுச்‌ சார்பு: கெயின் யின்‌ கருத்துப்படி நுகர்வு வருவாயை சார்ந்துள்ளது. 
பேராசிரியர்‌ ஆக்ளே, நடப்பு வருவாயிலிருந்து நடப்பு நுகர்வு அமையுமென 
எளிதாக கூற முடியாது. நுகர்வு தொடர்பு கடந்த கால எதிர்பார்க்கும்‌ 


53 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோட்பாடு - II 


குறிப்பு 


வருவாய்‌ சிக்கலென சராசரியாகவே இருக்கும்‌ என்கின்றார்‌. செல்வத்தின்‌ 
விளைவு, தொழில்நுட்ப மாற்றம்‌, கல்வி, எதிர்பார்ப்புகள்‌, சொத்து பற்றிய 
நோக்குகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ நுகர்வுக்குமுள்ள தொடர்பை கெயின்‌யன்‌ 
கணக்கிலெடுத்துக்‌ கொள்ளவில்லை என்று கூறுகின்றனர்‌. 

முழுநிறை வேலைவாய்ப்பு : பேராசிரியர்‌ ஹென்றி ஹேஜ்லிட்‌, கெயினியனின்‌ 
முழுநிறை வேலைவாய்ப்பு நோக்கம்‌ விளக்க இயலாதாதாகவும்‌, அடைய 
முடியாததாகவும்‌, வுரும்பத்தகாததாகவும்‌ இருக்கின்றதென்று கூறுகின்றார்‌. 
முழுநிறை நிலையிலும்‌ பிறழ்ச்சி 
விருப்பமின்மையின்‌ காரணமாகவும்‌ வேலையின்மை இருக்குமென்பதைத்‌ 


வேலைவாய்ப்பு காரணமாகவும்‌, 
திறனாய்வாளர்கள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. 


வேலையின்மையை முழுமையாக கவனியாமை: திறனாய்வாளர்கள்‌ 
கெயினியன்‌ வேலையின்மையைப்‌ பொதுவாக ஆராய்ந்து தீர்வு கூறுகின்றனரே 
தவிர அதனை முழுமையாக பல்வேறு வகைகளாக வேலையின்மை 
இருப்பதை ஆராயவில்லை என்று குறை கூறுகின்றனர்‌. தொழில்நுட்ப 
வேலையின்மை பிறழ்ச்சிகாரணமான வேலையின்மை போன்றவற்றிற்கு 
கெயினியன்‌ தீர்வு கூறியதைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 

நிறைவுப்‌ போட்டி: கெயினியன்‌ நிறைவு போட்டி நிலவுகின்றதென்ற 


எடுகோளின்‌ அடிப்படையிலேயே அவரது கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார்‌. 


நடைமுறையில்‌ நிறைவுப்போட்டி இல்லாததால்‌ அவர்‌ கோட்பாடூ 
நடைமுறையிலிருந்து மாறுபட்டு விடுகின்றதென திறனாய்வாளர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 


முதலீட்டுச்‌ சார்பு: கெயினியன்‌ நுகர்வு சார்பு, முதலீட்டூச்‌ சார்பு ஆகிய 
இரண்டிலும்‌ நுகர்வுச்‌ சார்பு நிலையானதென்றும்‌, முதலீட்டூச்‌ சார்பு வட்டி 
வீதத்தை ஓட்டியும்‌ கூறியதை 
கூறுகின்றனர்‌. வுவட்டி வீதத்திற்கும்‌ மூலதன இறுதிநிலைத்திறனுக்குமுள்ள 
நிலையில்‌ 
கருதுகின்றனர்‌. நுகர்வு விருப்பம்‌ குறுகிய காலத்தில்‌ கூட வேலைவாய்ப்பும்‌ 


அமையுமென்றுக்‌ திறனாய்வாளர்கள்‌ 


தொடர்பை சிக்கலான கெயினியன்‌ கூறியிரப்பதாகவும்‌ 
மிகுதிப்படலாமென்று சிலர்‌ வாதிக்கின்றனர்‌. 

வட்டி வீதம்‌: கெயினியன்‌ வட்டி வீத கோட்பாட்டை திறனாய்வாளர்கள்‌ 
வன்மையாக குறை கூறுகின்றனர்‌. கெயினியன்‌ யூக நோக்கம்‌ மட்டுமே வட்டி 


நெகிழ்வுடையதாக இருக்குமென்று கூறியதை ஏற்றுக்‌ கொள்ளவலைலை. 


வேறு நோக்கமும்‌ மிகுதியான விகிதத்தில்‌ வட்டி நெகிழ்ச்சியுடையதாக 
இருப்பதனைக்‌ குறிப்பிட்டனர்‌. 

தொகுநிலைப்‌ பகுத்தாய்வு: நாட்டு வருவாய்‌ வேலைவாய்ப்பு உற்பத்தித்‌ 
தேவை அளிப்பு ஆகிய எல்லாவற்றையும்‌ மொத்தமாக பார்ப்பதில்‌ 
உள்ளார்ந்த குறை இருப்பதாக சில பொருளியலறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


54 


மொத்தமாக நாட்டின்‌ பண வருவாயை மதிப்பிடுவதால்‌ நடைமுறை பயனிலை 
என வாதிடுகின்றனர்‌. 
முதலீட்டுத்‌ தூண்டுதல்‌: கெயினியன்‌ நுகர்வை விட முதலீட்டுத்‌ 
தூண்டுதலுக்கே முக்கியமான இடமளிக்கினறார்‌. இதனால்‌ மற்றைய 
காரணிகளின்‌ முக்கியத்துவத்தை கெயினியன்‌ புறக்கணித்து விடுகின்றார்‌ 
என்று இரண்டு திறனாய்வாளர்கள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. 
எதிர்பார்ப்புகள்‌: கெயினியன்‌ முதல்‌ தளத்தின்‌ இறுதிநிலைத்‌ திறனில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களைப்‌ பற்றிய முதலீட்டாளர்களின்‌ எதிர்பார்ப்புகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கின்றார்‌. ஆனால்‌ எதிர்பார்ப்புகளைப்‌ பற்றிய ஒரு 
மனநிறைவளிக்கும்‌ கோட்பாட்டை உருவாக்க தவறி விட்டார்‌ என சிலர்‌ 
கருதுகின்றனர்‌. 

நீண்ட காலத்தைப்‌ புறக்கணித்தால்‌ கெயினியன்‌ குறுகிய 
காலத்தையே ஆராய்கின்றார்‌. நீண்ட காலத்தில்‌ நாம்‌ இறந்து விடுவோம்‌ 
என்று கூறி நீண்ட காலத்தைப்‌ புறக்கணித்து விட்டார்‌. முதலானப்‌ 
பொருட்களின்‌ இரும்பு தொழில்நுட்பம்‌, மக்களின்‌ விருப்பங்கள்‌, பழக்க 
வழக்கங்கள்‌, அமைப்பு முறை, மக்கள்‌ தொகை ஆகிய குறுகிய காலத்தில்‌ 
மாநாதென்று எடுகோள்களின்‌ அடிப்படையிலேயே கெயின்‌ியன்‌ கோட்பாட்டை 
உருவாக்கியுள்ளார்‌. இவை குறுகிய காலத்திலும்‌ மாறுமென்று 
திறனாய்வாளர்கள்‌ வாதிடுகின்றனர்‌. 
சேமிப்பும்‌ முதலீடும்‌: கெயினியன்‌ சேமிப்பு முதலீடு பற்றியக்‌ கரத்தும்‌ 
கண்டனத்துக்குள்ளாகின்றன. கெயினியன்‌ முதலீட்டூக்குக்‌ கொடுத்த 
முக்கியத்துவத்தை சேமிப்புக்குக்‌ கொடுக்கவில்லை. மேலும்‌ ஒரு நிலையில்‌ 
சேமிப்பையும்‌ முதலீட்டையும்‌ ஒரு காரணியின்‌ இரு கூறுபாடூகள்‌ என்று கூறும்‌ 
கெயினியன்‌ மற்றொரு நிலையில்‌ இரண்டையும்‌ முற்றிலும்‌ வேறுபட்ட 
நடவடிக்கைகளாய்‌ கருகின்றார்‌. இந்த முரண்பாட்டை சிலர்‌ குறிப்பிட்டு 
காட்டுகின்றனர்‌. 
வாணிபச்‌ சுழல்கள்‌: கெயினியன்‌ வாணிபச்‌ சுழல்களில்‌ ஏற்படும்‌ திருப்பு 
முனைகளை முதலென இறுதிநிலை திறன்‌ எதிர்பார்ப்புகள்‌ போன்ற 
கருத்துகளின்‌ அடிப்படையில்‌ சரியாக விளக்கவில்லை என்று 
திறனாய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஹேஜ்லிட்‌, மூலதனத்தின்‌ 
இறுதிநிலைத்திறன்‌ கருத்து தெளிவற்றதென்றும்‌ குழப்பமானதென்றும்‌ கூறி 
இதனைக்‌ கொண்டு வாணிபச்‌ சுழல்‌ திருப்பங்களை விளக்குதல்‌ 
இயலாதென்றும்‌ கூறுகின்றார்‌. 
இ 
இ 


யங்குநிலை கூறுபாடு: கெயின்‌ியன்‌ தன்னுடைய கோட்பாட்டில்‌ 


யங்குநிலைக்‌ கூறுபாடு இருப்பதாலும்‌ தனது கோட்பாட்டை மாறுகின்ற 


சமநிலைக்‌ கோட்பாடு என்று கூறுகின்றார்‌. ஆனால்‌ இது திறனாய்வாளர்கள்‌ 


55 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - II 


குறிப்பு 


ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. குரிஹாரா இதனை தேக்க நிலைகளின்‌ ஒப்பீடு 
என்கின்றார்‌. 

மூடிய பொருளாதாரம்‌: கெயினியன்‌ பண்பாட்டு வாணிபத்தால்‌ வேலைவாய்ப்பு 
நிலையிலும்‌, வருவாய்‌ நிலையிலும்‌ ஏற்படக்‌ கூடிய மாற்றங்கள்‌ இல்லாத 
மூடிய பொருளாதாரம்‌ இருக்கின்றதென்று எடுகோளின்‌ அடிப்படையில்‌ தனது 
கோட்பாட்டை உருவாக்கியுள்ளார்‌. ஆனால்‌ நடைமுறையில்‌ பன்னாட்டு 
வாணிபத்தின்‌ தாக்கம்‌ பொருளாதாரத்தில்‌ குறிப்பிடத்தக்க இருப்பதால்‌ 
கெயினியனின்‌ கோட்பாடு நடைமுறையில்‌ முக்கியத்துவத்தை இழக்கின்றது 
என்று சிலர்‌ கருதுகிறன்றனர்‌. 

பொதுக்‌ கோட்பாடு: கெய்னியனின்‌ கோட்பாடு மூடியப்‌ பொருளாதாரத்தை 
நிறைவுப்போட்டி நிலைக்கும்‌ மட்டுமே பொருந்தவதால்‌ இதனை தனிக்‌ 
கோட்பாடு என்றுதான்‌ கூற வேண்டுமே தவிர பொதுக்‌ கோட்பாடு என்று 
கூறக்கூடாதென கூறுபவர்கள்‌ உள்ளனர்‌. 

முடுக்கியைப்‌ புறக்கணித்தல்‌: கெயினியன்‌ முடூக்கிக்‌ கருத்தைப்‌ பற்றியே 
அவரது கோட்பாட்டில்‌ குறிப்பிடாததை சிலர்‌ பெருங்குறையாகக்‌ 
கருதுகின்றனர்‌. 

நீர்மை, விருப்பக்கோட்பாடு: கெயினியனின்‌ நீர்மை விருப்பக்‌ கோட்பாடு 
கெயின்‌ியனின்‌ சொந்தக்‌ கருத்தல்லவென்றும்‌ 1912 ஆம்‌ ஆண்டிலேயே 
கூறப்பெற்ற கருத்தென்று மைசஸ்‌ கூறுகின்றார்‌. மேலும்‌ இது ஒரு 
திட்டவட்டமான கருத்தல்லவென்றும்‌ சிஸ்‌ கருதினார்‌. 

மந்தகாலப்‌ பொருளாதாரம்‌: கெய்னியப்‌ பொருளாதாரம்‌ பொருளாதார 
நடவடிக்கைகள்‌ மிகவும்‌ குறைவாக இருந்த மந்த காலத்தில்‌ உருவாகப்‌ 
பெற்றதால்‌ இதனை மந்தகாலப்‌ பொருளாதாரம்‌ என்று சொல்லி செழிப்புக்‌ 


காலத்திற்குப்‌ பொருந்தாது என்று கூறுகின்றவர்கள்‌ உள்ளனர்‌. 


நடைமுறைக்‌ கொள்கை: கெயினியன்‌ நடைமுறைக்‌ கொள்கைகளையும்‌ 
திறனாய்வாளர்கள்‌ குறை கூறுகின்றனர்‌. கெயினியனின்‌ வேலையின்மையைப்‌ 
போக்க பற்றாக்குறை நிதியாக்கத்தை கூறுகின்றார்‌. ஆனால்‌ பொறுப்பற்ற 
முறையில்‌ அரசு வருவாய்க்கு மேல்‌ செலவிடூகின்ற பொழுது ஏற்படக்கூடிய 
தீங்குகளை திறனாய்வாளர்கள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. கெய்னியன்‌ வளர்‌ 
வீத வரியை ஆதரித்தார்‌. ஆனால்‌ வளர்வீத வரி தனியார்‌ முதலீட்டை 
பாவிப்பதை மற்றவர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 


5.3. சமநிலை அளவு வேலைவாய்ப்பு 


தொகு அளிப்புச்‌ சார்பு, தொகு தேவைச்‌ சார்பு ஆகிய இரு காரணிகளையும்‌ 
சார்ந்து அமைகின்றது. தொகு அளிப்பு உற்பத்தியின்‌ தொழில்‌ நுட்பச்‌ 
சூழ்நிலையை சார்ந்துள்ளது. உற்பத்தியின்‌ தொழில்‌ நுட்பச்‌ சூழ்நிலைகள்‌ 


குறுகிய காலத்தில்‌ மாறுவதில்லை. ஆதலால்‌ கெயினியன்‌ தொகு அளிப்புச்‌ 


56 


சார்பு நிலையானதாக இருக்குமென்று கொண்டு பொருளாதார மந்த 
நிலையையும்‌ வேலையின்மையையும்‌ போக்க தொகுதேவைசார்பின்‌ மீதே 
முழு கவனத்தையும்‌ செலுத்தினார்‌. வேலைவாய்ப்பு தொகு தேவையைச்‌ 
சாந்துள்ளது. தொகு தேவையை நுகர்வு தேவையும்‌ முதலீட்டுத்‌ 
தேவையைம்‌ நிர்ணயிக்கின்றன. 

ஆதலால்‌, வேலைவாய்ப்பைக்‌ கூட்ட வேண்டுமானால்‌ நுகர்வையோ, 
முதலீட்டையோ அல்லது இரண்டனையுமோ கூட்ட வேண்டும்‌. நுகர்வு 
வருவாயையும்‌ நுகர்வு விருப்பத்தையும்‌ சார்ந்து இருக்கும்‌. வருவாய்‌ நுகர்வு 
சார்பு, மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌, நீர்மை விருப்பம்‌, பண 
அளவு ஆகிய மாறிகளை ஒட்டி அமைகின்றது. வருவாயையும்‌ 
வேவேலைவாய்ப்பையும்‌ கூட்ட வேண்டுமானால்‌ நுகர்வு விருப்பத்தைக்‌ 
கூட்டுவதன்‌ மூலம்‌ நுகர்வைப்‌ பெருக்க வேண்டும்‌. மக்களின்‌ மனப்பான்மை, 


சுவை உணர்வுகள்‌, விருப்பங்கள்‌, சமுதாய அமைப்பு முறை ஆகியவை 


நுகர்வு விருப்பத்தை தீர்மானிக்கின்றன. சமுதாய அமைப்பு வருவாய்‌ பகிர்வை 
நிர்ணயிக்கின்றது. இவை எல்லாம்‌ குறுகிய காலத்தில்‌ மாறுவதில்லை. 
ஆதலால்‌ நுகர்வு விருப்பமும்‌ நிலையாக இருக்கின்றது. ஆகவே 
வேலைவாய்ப்பு முதலீட்டைச்‌ சார்ந்துள்ளது. முதலீட்டின்‌ அளவு 
மாறுதலுக்கேற்ப வேலைவாய்ப்பு நிலையும்‌ மாறும்‌. 

வட்டி விதத்தையும்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனையும்‌ 
சார்ந்து அமைகின்றது. வட்டி வீதம்‌ குறைகின்றபொழுதோ, முதலீட்டின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ கூடுகின்றபொழுதோ அல்லது இரண்டும்‌ 
ஏற்படுகின்ற பொழுதோ முதலீடு கூடும்‌. மூலதனத்தின்‌ இறுதிநிலை 
ஆக்கத்திறன்‌ மூலதனச்‌ சொத்துக்களின்‌ அளிப்பு விலையையும்‌ அவற்றின்‌ 


எதிர்பர்க்கும்‌ வருவாயையும்‌ சார்ந்து அமைகின்றது. மூலதனச்‌ சொத்துக்களின்‌ 
அளிப்புவிலை குறைந்தாலோ எதிர்பாக்கும்‌ வருவாய்‌ கூடினாலோ அல்லது 
இரண்டும்‌ ஏற்பட்டாலோ முதலீடூ கூடும்‌. குறுகிய காலத்தில்‌ மூலதனச்‌ 
சொத்துக்களின்‌ அளிப்பு விலை நிலையாக இருக்குமாதலால்‌ அதனை மாற்ற 
முடியாது. மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனை தீர்மானிக்கின்ற 
அடுத்தக்‌ காரணியான மூலதனச்‌ சொத்துக்களின்‌ எதிர்பார்க்கும்‌ வருவாய்‌ 


வணிகர்களின்‌ எதிர்ப்புகளை ஒட்டி அமையும்‌. இது ஓர்‌ உளவியல்‌ 
காரணியாக இருப்பதால்‌ இதனை மாற்றியும்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலை 
ஆக்கத்திறனை மாற்ற முடியாது. ஆதலால்‌ மொத்தத்தில்‌ மூலதனத்தின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறனை உயர்த்துவதன்‌ மூலம்‌ முதலீட்டை 
உயர்த்துவதந்குரிய வாய்ப்புக்‌ குறைவாகவே உள்ளது. 

முதலீட்டைத்‌ தீர்மானிக்கின்ற மற்றொரு காரணியான வட்டிவீதம்‌ 
பணத்தேவையையும்‌ பண அளிப்பையும்‌ சார்ந்துள்ளது. பணத்தேவையை 


நீாரமை விருப்பப்‌ பட்டியல்‌ நிர்ணயிக்கின்றது. நீர்மை விருப்பமும்‌ ஓர்‌ 


37 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - II 


குறிப்பு 


உளவியல்‌ காரணியே. இது ஊக வணிகர்கள்‌ எதிர்கால வட்டிவீதம்‌ எப்படி 
இருக்குமென்று எதிர்பார்க்கின்றார்களோ அதனை ஓட்டி அமையும்‌. வட்டி 
வீதத்தை நிர்ணயிக்கின்ற மற்றொரு காரணி பண அளிப்பு. பண 
நிர்வாகத்தினர்‌ பண அளிப்பை தங்கள்‌ எண்ணம்‌ போல்‌ மாற்றலாம்‌. பண 
அளிப்பை கூட்டி வட்டி வீதத்தை குறைப்பதன்‌ மூலம்‌ முதலீட்டையும்‌ 
வவேலைவாய்ப்பையும்‌ கூட்ட இயலும்‌. 

குறைநிலை வேலைவாய்ப்பு சமநிலை: கெய்னியப்‌ பொருளாதார 
பகுத்தாய்வின்படி செமிப்பு, முதலீடு, நீர்மை விருப்பம்‌ ஆகியவற்றை 
ஒருங்கிணைத்துப்‌ பார்த்தால்‌ குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ சமநிலை எப்படி 
சாதாரணமாக பொருளாதாரத்தில்‌ இருக்குமென்பதை அறியலாம்‌. 

சேமிப்பு தானே முதலீட்டூக்கு சமமாக மாறி முழுநிறை வேலைவாய்ப்பு 
சமநிலையை ஏற்படுத்துவதில்லை. ஆதலால்‌ குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ 
சமநிலையே பொருளாதாரத்தில்‌ இருக்கின்றது. இதற்கு கெய்னிியன்‌ மூன்றுக்‌ 
குறிப்பிடத்தக்க காரணங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றார்‌. முதலாவதாக 
கூலியிலுள்ள இறுக்கமானத்‌ தன்மையினால்‌ கூலியைக்‌ குறைக்க 
முடிவதில்லை. தொழிலாளர்களும்‌ தொழிற்சங்கங்களும்‌ கொண்டிருக்கின்ற 
பணம்‌ பற்றி மாயத்தோற்றத்தினால்‌ கூலியில்‌ நெகிழ்வற்றத்தன்மை 
இருக்கின்றது. இரண்டாவதாக, நீர்மை விரப்பப்பொறி வட்டிவிதத்தை ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்கு குறையாமல்‌ தடூத்து நிறுத்துகின்றது. மூன்றாவதாக, 
முதலீட்டுத்‌ தேவை சார்பு வட்டி நெகிழ்வற்றதாக இருக்கின்றது. வட்டியைக்‌ 
குறைப்தால்‌ மட்டுமே முதலீடூ கூடாது. 

பொருளாதாரத்தில்‌ ஓரளவு வேலையின்மை இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. 
வேலையற்ற தொழிலாளர்கள்‌ நடப்பில்‌ இருக்கும்‌ கூலியைவிடக்‌ குறைவாகக்‌ 
கூலி வாங்கிக்‌ கொண்டு குறைவாக கூலி வாங்கிக்‌ கொண்டு உழைக்கத்‌ 
தயாராக இருக்கலாம்‌. ஆனால்‌ எல்லோருக்கும்‌ வேலை கொடுக்கின்ற 
வகையில்‌ உண்மைக்‌ கூலியை போதுமான அளவு குறைக்க முடியாது. 
கூலியைக்‌ குறைத்து விலையைக்‌ குறைத்தாலும்‌ வட்டி வீதம்‌ குறையுமென்று 
கூற இயலாது. ஏனென்றால்‌ விலை குறைவதால்‌ மக்கள்‌ சேமிப்பதை மிகவும்‌ 
நெகிழ்ச்சியுள்ள நீர்மை விருப்பம்‌ ஈர்த்துக்‌ கொள்வதால்‌ வட்டியைக்‌ 
குறைக்காது. வட்டிவீதத்தைக்‌ குறைத்தால்‌ கூட முதலீட்டுத்‌ தேவை வட்டி 
நெகிழ்வற்றதாக இருப்பதால்‌ முதலீடு கூடாது. ஆதலால்‌ பொருளாதாரம்‌ 
குறைநிலை வேலைவாய்ப்பு சமநிலையில்‌ இருக்கும்‌. 

குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ சமநிலையை இன்னொரு வகையிலும்‌ 
விளக்கலாம்‌. பொருளாதார மந்த காலத்தில்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலை 
ஆக்கத்திறன்‌ குறைவாக இருப்பதால்‌ வட்டிவீதம்‌ குறைவது தனியார்‌ 
முதலீட்டைத்‌ தூண்டாது. ஆகையால்‌ அரசு முதலீட்டூத்‌ திட்டங்களுக்குரிய 


58 


பொதுச்‌ செலவைக்‌ கூட்டி முதலீட்டைப்‌ பெருக்கலாம்‌. முதலீடு கூடுகின்ற 
பொழுது வேலைவாய்ப்பும்‌ வருவாயும்‌ அதிகரிக்கும்‌. 

கூடுகின்ற வருவாய்‌ நுகர்வைத்‌ தூண்டும்‌. நுகர்வுப்‌ பொருட்களின்‌ 
தேவை கூடுவதால்‌ மேலும்‌ வேலைவாய்ப்பும்‌ வருவாயும்‌ பெருகும்‌. பெருக்கி 
செயல்படுவதால்‌ வேலைவாய்ப்பும்‌ வருவாயும்‌ மாறி மாறி ஒன்றை மற்றொன்று 
தூண்ட கூடி சமநிலையை ஏற்படுத்தும்‌. வருவாய்‌ கூடும்‌ போது நுகர்வு 
கூடினாலும்‌, வருவாய்‌ கூடும்‌ அளவிற்கு நுகர்வு கூடாததால்‌ ஏற்படும்‌ சமநிலை 
குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ சமநிலையாகும்‌. நுகர்வு சார்பின்‌ போக்கு 
வருவாய்க்கும்‌ நுகர்வுக்கும்‌ இடையில்‌ வெளியை உருவாக்குகிறது. இந்த 
இடைவெளியை இட்டு நிரப்ப தனியார்‌ முன்‌ வராததால்‌ அரசின்‌ முதலீட்டைக்‌ 
கூட்டுவதன்‌ மூலம்‌ தான்‌ முழுநிறை வேலைவாய்ப்பை அடைய இயலும்‌. 

வரைபட விளக்கம்‌. கெயினியனின்‌ வேலைவாய்ப்புச்‌ சமநிலையை 
பின்வரும்‌ படம்‌ மூலம்‌ விளக்கலாம்‌. 


லூ En ௦ 
ே E C+ 
இ. Cc 
௮ 
6 
‘= 
kB 
டம்‌ 
அத்து) x 


வருவாய்‌.'. வேலைவாய்ப்பு 


முஓ அச்சில்‌ வருவாயையும்‌ வேலைவாய்ப்பையும்‌ அளக்கலாம்‌. 
நுகர்வையும்‌ முதலீட்டையும்‌ செங்குத்துக்‌ கோடான முலு அச்சில்‌ 
அளக்கின்றோம்‌. 45” கோடு தொகு அளிப்புகக்‌ கோடாகும்‌. ஊ நுகர்வுக்‌ 
கோடாகும்‌. ஊஜ என்பது நுகர்வுச்‌ சார்பையும்‌ சம அளவில கூடிய 
முதலீட்டையும்‌ கூடிய தொகு தேவை கோடாகும்‌. பொருளாதாரம்‌ நு 
புள்ளியில்‌ சமநிலையில்‌ இருக்கின்றது. இந்நிலையில்‌ தொகு தேவையான 
ஊஜ தொகு அளிப்பான 45 கோட்டில்‌ சமமாக இருக்கின்றது. இது 
விளைவுள்ள தேவைப்‌ புள்ளியாகும்‌. முலு புள்ளியில்‌ வருவாயும்‌ 
வேலைவாய்ப்பும்‌ சமமாக உள்ளன. இது குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ 
சமநிலையாகும்‌. முலுக என்பது முழுநிறைநிலை வாய்ப்பு நிலையென்றால்‌ 
இந்நிலைக்கு தொகுதேவையைம்‌ தொகு அளிப்பையும்‌ கொண்டு வர தானே 
செயல்படும்‌ சக்தி எதுவும்‌ இருப்பதில்லை. இந்நிலையை அடைய 
வேண்டுமானால்‌ பொது முதலீட்டை பு அளவு யுஜ கூட்ட வேண்டும்‌. 
இப்பொழுது தொகு தேவைக்‌ கோடு 64140 ஆக இருக்கும்‌. இது தொகு 

59 


வேலைக்கோட்பாடு - 111 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - [I 


குறிப்பு 


அளிப்புக்‌ கோட்டை நு, புள்ளியில்‌ வெட்டுகிறது. நு, முழுநிறை 
வேலைவாய்ப்புவருவாயோடூ தொடர்புடைய விளைவுள்ள தேவைப்‌ 


புள்ளியாகும்‌. 


5.4. மொத்தத்‌ தேவை மற்றும்‌ மொத்த வழங்கல்‌ செயல்பாடு 


மொத்த தேவை செயல்பாடூ[Aஓஓregate Demand Function] 

மொத்தத்‌ தேவையைப்‌ பற்றி இருவகையான கருத்துக்கள்‌ உள்ளன. 
ஒன்று பண அளவுக்‌ கோட்பாட்டு கண்ணோட்டம்‌. இரண்டாவது மொத்தச்‌ 
செலவு கண்ணோட்டம்‌. பண அளவுக்‌ கருத்து தேவையை ஓரே 
மொத்தமானதாகக்‌ கருதுகின்றது. அவற்றை நிணயிக்கும்‌ தனிப்பட்ட 
பகுதிகளை கணக்கிலெடுக்கவில்லை. இது தொன்மை பொருளியலறிஞர்களின்‌ 
கருத்தாகும்‌. இதன்படி விளைவுள்ள தேவையில்‌ பற்றாக்குறை ஏற்படாது. 
இதற்கு மாற்றாக அமைந்துள்ள செலவுக்‌ கண்ணோட்டத்தின்படி மொத்தத்‌ 
தேவை என்பது மாறுபட்ட வருவாய்‌ நிலைகளில்‌ தொழில்‌ முயல்வோர்கள்‌ 
தங்களுடைய பொருட்களை விற்பதால்‌ எதிர்பார்க்கும்‌ வருவாயை ஓட்டி 
அமைகின்றது. அதாவது சமுதாயத்தில்‌ முக்கிய செலவிடும்‌ துறைகளின்‌ 
செலவுக்கு சமமாக மொத்தத்‌ தேவை இருக்கும்‌. மொத்தத்‌ தேவை பட்டியல்‌ 
என்பது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ எதிர்பாக்கின்ற தேவையாகும்‌. 

வீடுகளும்‌, வாணிப நிறுவனங்களும்‌ உள்ள இருதுறைப்‌ 
பொருளாதாரத்தில்‌ நுகர்பொருட்கள்‌ - பணிகளின்‌ மீதும்‌ முதலீட்டுப்‌ 
பொருட்களின்‌ மீதும்‌ எதிர்பார்க்கின்ற செலவு மொத்தத்‌ தேவையை 
நிர்ணயிக்கும்‌. நடைமுறைப்‌ பொருளாதாரத்தில்‌ சமுதாயத்தின்‌ மொத்தச்‌ 
செலவு 1)நுகர்வு செலவு(() 2)முதலீட்டு செலவு) 3)அரசின்‌ செலவு() 
4)வெளியாரின்‌ செலவு(ஓ) (அதாவது ஏற்றுமதி போன்றவை) ஆகியவற்றின்‌ 


தொகுப்பாகும்‌. இது சமுதாயத்தின்‌ வருவாயை ஒட்டி அமைகின்றது. வருவாய்‌ 
கூடுகின்ற பொழுது தொகு தேவையைம்‌ கூடுகின்றது. ஆனால்‌ வருவாய்‌ 
கூடும்‌ விகிதத்தில்‌ கூடுவதில்லை. 


குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு அளவில்‌ உற்பத்தி செய்த பொருட்களைவ 
ந்பனை செய்வதன்‌ மூலம்‌ தொழில்முயல்வோர்கள்‌ எதிர்பார்க்கின்ற 
பணவருவாயை தொகுதேவை விலை என்று கூறுகின்றோம்‌. 
பொருளாதாரத்தில்‌ வேறுபட்ட தொகு தேவை விலைகள்‌ இருக்கும்‌. 
தொகு தேவைச்‌ சார்பை வரைபடங்களின்‌ மூலம்‌ விளக்கலாம்‌. 

முதலாவதாக, தொகு தேவையை தொகுப்பு நுகர்வோர்‌ 
தேவையையும்‌, தொகுப்பு முதலீட்டையும்‌ கூட்டிப்‌ பெறலாம்‌ என்ற கருத்தினை 
விளக்கலாம்‌. நுகர்வு வருவாய்‌ அளவைச்‌ சார்ந்திருப்ப தால்‌ இதனை ௦-8-03 


என்று கூறலாம்‌. இதனால்‌ ய என்பது வருவாயோடு தொடர்புடைய 


60 


நுகாவையும்‌ b என்பது வருவாயோடு தொடர்புடைய நுகர்வையும்‌ 


குறிக்கின்றன. பின்வரும்‌ வரைபடம்‌ மொத்தத்‌ தேவையைக்‌ காட்டுகின்றது. 


Y 
ஸி 
ல] 
6 
இ. 
> 
ஓ 
cf 
ஸு 
ற 
ஸ்‌ 
0 


வருவாய்‌() 


வரைபடத்தில்‌ வருவாய்‌ அளவு A புள்ளியில்‌ சம நிலை 
இருக்கின்றது. இந்நிலையில்‌ மொத்த வருவாயும்‌ மொத்தச்‌ செலவும்‌ சமமாக 
இருக்கின்றன. அதாவது மொத்தத்தேவை, மொத்த வருவாய்‌ அல்லது 
உற்பத்திக்குச்‌ சமமாக உள்ளது. & புள்ளிக்கு இடது பக்க நிலையில்‌ 
மொத்த செலவு மொத்த வருவாயைவிட அதிகமாக இருப்பது 
கவனிக்கத்தக்கது. அதாவது 45” கோட்டில்‌ தான்‌ சமநிலை ஏற்படுகின்றது. A 
புள்ளிக்கு வலது பக்க நிலையில்‌ மொத்தச்‌ செலவு வருவாயை விடக்‌ 
குறைவாக இருக்கின்றது. வருவாய்‌ லு லிருந்து லுக்கு மாறுகின்ற பொழுது 
தொகு தேவையும்‌ மாறுகின்றது. சமநிலை யு, புள்ளியில்‌ ஏற்படுகின்றது. 
இரண்டாவதாக, தொகு தேவை தேசிய உற்பத்தி அல்லது தேசிய வருவாய்‌ 


அல்லது வேலையை சார்ந்திருக்கின்றதென்பதை ஒரு வரை படத்தின்‌ மூலம்‌ 
காட்டலாம்‌. 


61 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


வேலைக்கோ பாடு - [I 


குறிப்பு 


பூ y yl v2 X 

தேசிய வருவாய்‌ அல்லது வேலைவாய்ப்புக்‌ கூடுகின்றபொழுது தொகு 
தேவையும்‌ கூடுகின்றது. ஆனால்‌ அதே விகிதத்தில்‌ அல்லவென்பதை 
வரைபடம்‌ காட்டுகின்றது. வருவாய்‌ Y லிருந்து Y, ஆகக்‌ கூடும்பொழுது 
விளைவுள்ள தேவை 1: லிருந்து ௧, ஆகக்‌ கூடுகின்றது. 
முக்கியத்துவம்‌ : தொகு தேவைக்‌ கருத்து, தொகு தேவையில்‌ ஏற்படும்‌ 
மாற்றம்‌ வருவாய்‌ உற்பத்தியில்‌ மாற்றத்தை ஏற்படூத்துமென்பதைக்‌ 
காட்டுகின்றது. கெயினியன்‌ உற்பத்தி அளவை விட வேலைவாய்ப்பு 
நிலைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கின்றார்‌. ஆதலால்‌ தான்‌, எதிர்பராக்கின்ற 
விற்பனை வருவாய்க்கும்‌, வேலைசெய்யும்‌ ஆட்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ 
உள்ள தொடர்பு உற்பத்தியின்‌ அளவின்‌ மூலம்‌ அமைவதை விளக்குகின்றார்‌. 
தொகு தேவைக்‌ கருத்து முதலாளித்துவ சதாயத்தில்‌ ஏன்‌ பொருளாதார 
மந்தம்‌ ஏற்படுகின்றதென்பதையும்‌ விளக்குகின்றது. தொகு தேவை 
விளைவுள்ள தேவையை நிர்ணயிக்கின்றது. விளைவுள்ள தேவை 
உற்பத்தியையும்‌ வேலைவாய்ப்பையும்‌ நிர்ணயிக்கின்றது. 

மொத்த வழங்கல்‌ சார்பு: தொழில்‌ முயல்வோர்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு 
உழைப்பிற்கு வேலை கொடுக்க வேண்டூனால்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம்‌, 
தல்‌ மூலப்பொருட்கள்‌ ஆகியவற்றைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. அவை 
அனைத்திற்கும்‌ விலை அல்லது ஊதியம்‌ வழங்க வேண்டு. ஆதலால்‌, 
ஒவ்வொரு வேலை வாய்ப்பு நிலையும்‌ இயல்பு ஆதாயத்தை உள்ளடக்கிய 
ஓர்‌ உற்பத்தி பணச்‌ செலவை ஓட்டி அமைகின்றது. தொகு அளிப்பு விலை 
என்பது குறிப்பிட்ட வேலை வாயப்பு நிலையில்‌ உற்பத்திப்‌ பொருளை 


விற்று கிடைக்கின்ற தேவையான வருவாய்‌ அளவாகும்‌. அதாவது தொகு 


அளிப்பு என்பது குறிப்பிட்ட காலத்தில்‌ விற்பனைக்கு அளிக்கின்ற 

பொருட்கள்‌, பணிகளின்‌ மொத்த மதிப்பளவாகும்‌. இது விலையையும்‌, 

கூலியையும்‌ ஒட்டி அமைகின்றது. கூலியை விட விலை அதிகமாக உற்பத்தி 
62 


செய்வார்கள்‌. இதனால்‌ முதலீடு கூட உற்பத்திய்‌, வருவாயும்‌ பெருகும்‌. மவேலைக்ககோட்பாடு - 117 
ஆதலால்‌ விலை முக்கியத்துவம்‌ பெறுகின்றது. 
தொகு அளிப்பு சார்பை கீழ்க்கண்ட வரைபடம்‌ விளக்குகின்றது. 
ட்‌ குறிப்பு 


மொத்தப்‌ பண செலவு கூடுகின்ற பொழுது தொகு அளிப்பும்‌ 
கூடுவதை & 5 F வளைகோடூ மேல்நோக்கிச்‌ செல்வதைக்‌ காட்டுகின்றது. 0 
புள்ளியில்‌ 0] அளவு செலவும்‌ முனு அளவு உற்பத்தியும்‌ இருக்கின்றன. இது 
விலையின்‌ அளவைப்‌ பொருத்ததாகும்‌. 1” புள்ளிக்கு மேல்‌ தொகு அளிப்பு 
கூடாது கவனிக்கத்தக்கது. இதற்குமேல்‌ உற்பத்தியை கூட்டமுடியாது. இது 
முழுநிறை வேலைவாய்ப்பு நிலையாகும்‌. இதற்குமேல்‌ தேவை கூடினால்‌ 
பணவீக்கம்‌ தான்‌ ஏற்படும்‌. தொகு தேவை குறைந்தால்விலை குறைய 
அளிப்பும்‌ குறையும்‌. ஆதலால்‌ சமநிலை, முழுநிறை வேலைவாய்ப்புக்கு 
முன்பே குறைவான வேலைவாய்ப்பு நிலையில்‌ ஏற்படலாம்‌. இது 
முதலாளித்துவ சமுதாயத்தில்‌ மந்த நிலை ஏற்படுவதை விளக்குகின்றது. 

தொகு தேவை தொகு அளிப்பு சமநிலை: தொகு தேவையும்‌, தொகு 
அளிப்பும்‌ வேலைவாய்ப்பு, வருவாய்‌ உற்பத்தி சமநிலையை 


தீர்மானிக்கின்றன. இதனை வரைபடம்‌ காட்டுகின்றது. 


y 


63 


வேலைக்கோ பாடு - 11] 


குறிப்பு 


வரைபடத்தில்‌ யுனுகு, வளைகோடூ தொகு தேவைச்‌ சார்பையும்‌ யுளுக 
தொகு தேவைச்‌ சார்பையும்‌ ASf விளைகோடு தொகு அளிப்பையும்‌ 
காட்டுகின்றன. தொகுதேவைச்‌ செலவையும்‌ தொகு அளிப்பு விலையையும்‌ 
சார்ந்துள்ளன. இரண்டும்‌ 1; புள்ளியில்‌ சந்திக்கின்றன. இந்நிலையில்‌ வருவாய்‌ 
நிலையில்‌ இருக்கும்‌. தொகுதேவை யுனுகு, ஆக உயருமானால்‌ சமநிலை 
[புள்ளிக்கு மாறும்‌. வருவாய்‌ Y ஆகக்‌ கூடும்‌. இதே போல்‌ தொகு அளிப்பு 
சார்பு மாறினாலும்‌ வேலைவாய்ப்பு, வருவாய்‌ உற்பததி ஆகியவற்றில்‌ மாற்றம்‌ 
ஏற்படுமென்பது கவனிக்கத்தக்கதாகும்‌. 

முதலீடும்‌, சேமிப்பும்‌ சமமாக இருக்கின்றபொழுது தான்‌ 
தொகுதேவையும்‌ தொகு அளிப்பும்‌ முழுநிறை வேலைவாய்ப்பில்‌ 


சமநிலைப்படும்‌ கெயினியன்‌ சேமிப்பும்‌ முதலீடும்‌ சமநிலையில்தான்‌ 
இருக்குமென்று கருதவில்லை. ஆதலால்‌ முழுநிறை வேலைவாய்ப்பை 
அடையுமுன்பே அதாவது குறை வேலைவாய்ப்பு நிலையிலேயே தொகு 


தேவையும்‌ தொகு அளிப்பும்‌ சமமாக இருக்கலாமென்பதை விளக்குகினறார்‌. 
இதனை வரைபடம்‌ ஆறில்‌ நு புள்ளி காட்டுகின்றது. இது குறைவான வேலை 
நிலைச்‌ சமநிலையாகும்‌. விளைவுள்ள தேவையின்‌ பற்றாக்குறையால்‌ 
இந்நிலை ஏற்படுகின்றது. 

தொகு தேவைக்‌ கோடும்‌ தொகு அளிப்புக்‌ கோடும்‌ வெட்டுகின்ற 
இடம்தான்‌ விளைவுள்ள தேவைப்‌ புள்ளியாகும்‌. இதில்‌ உற்பத்தி அளவு 
செலவுக்குச்‌ சமமாக இருக்கும்‌. விளைவுள்ள தேவைக்‌ கருத்தின்‌ 
முக்கியத்துவம்‌: கெயினிய பொருளாதாரத்தின்‌ அச்சாணி கருத்தாக 
விளைவுள்ள தேவைகளில்‌ இருந்து விளைவுள்ள தேவைதான்‌ வேலைவாய்ப்பு 
நிலையை நிர்ணியக்கின்ற கெயினியன்‌ விளைவுள்ள தேவையை 
உறுதிப்படூத்தினார்‌. சே விதியை மறக்க இந்த கருத்தையே கெயின்‌யன்‌ 
பயன்படுத்தினார்‌. வேலையில்லா திண்டாட்டம்‌ பொருளாதார மந்தம்‌ 
ஆகியவற்றைத்‌ தீர்க்க இந்த வழிமுறைக்‌ கூறுகிறது. சேமிப்புக கூட்டி நுகர்வு 
குறைவதற்கும்‌ வேலையின்மை கூடூம்‌ என்பதற்கும்‌ இந்தக்‌ கருத்துக்‌ 
கூறுகிறது. 


5.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. கெயினியனின்‌ பேரியல்‌ பொருளாதாரக்‌ கோட்பாட்டைப்‌ பற்றிக்‌ கூறுக. 


2. கெயினியனின்‌ பெருக்கிக்‌ கருத்தை பற்றி வரையறு. 


5. 6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. கெயினியன்‌ பொருளாதாரத்தை முழுமையானதாகப்‌ பார்க்கின்றார்‌. தனி 


நிறுவனத்தையோ தனித்தொழிலையோ பற்றி ஆராயமால்‌, பொருளாதாரத்தின்‌ 
மொத்த தொகுதியான நுகர்வு உற்பத்தி வருவாய்‌ தேவை சேமிப்பு முதலீடூ 


64 


ஆகியவற்றை ஆராய்கின்றார்‌. இந்த வகையில்‌ கெயினியப்‌ பொருளாதாரம்‌ 
தொகு பொருளியலாக அதாவது பேரியல்‌ பொருளாதாரமாக ஒளிர்கின்றது. 

2. நுகர்வு விருப்பத்தோடு தொடர்புடையது. கெயினியன்‌ பெருக்கிக்‌ கருத்து 
தொடக்க முதலீட்டு இறுதியில்‌ மொத்த வருவாயை பெருக்குகின்றதென்ற 


கருத்திற்கு வடிவம்‌ கொடுத்ததன்‌ மூலம்‌ கெயின்‌ன்‌ மரபு வழிச்‌ சிந்தனையை 


மாற்றினார்‌. தற்கால வேலைவாய்ப்பு வாணிபச்சுழல்‌ கோட்பாட்டில்‌ பெருக்கிசக்‌ 


கருத்துச்‌ சிறப்பாக இடமிருக்கின்றது. 


5.7. சுருக்கம்‌ 


கெயினியனின்‌ வேலைவாய்ப்புக்‌ கோட்பாட்டின்‌ மூலம்‌ சமநிலை 
அளவு வேலைவாய்ப்புக்‌ கருத்தினை தொகு அளிப்புச்‌ சார்பு 
மற்றும்‌ தொகு தேவை சார்பின்‌ மூலம்‌ விளக்கி, மொத்தத்‌ தேவை 
மற்றும்‌ மொத்த வழங்கல்‌ செயல்பாட்டினையும்‌ எடூத்துக்‌ 


கூறுகின்றது. 


5.8. முக்கிய வார்த்தைகள்‌ 


குறைநிலை வேலைவாய்ப்புச்‌ சமநிலை 

குறைந்த வேலைவாய்ப்பு நிலையில்‌ பொருளாதாரம்‌ சமநிலையில்‌ 
இருக்குமென்று நிலை நாட்டியது ஆகும்‌. 

பணவீக்க பணவாட்ட இடைவெளிகள்‌ 

பணவாட்ட இடைவெளி முழுநிறை வேலைவயாய்ப்புக்குரிய தொகு தேவைக்கும்‌ 
குறைவாக தொகு தேவை இருக்கின்ற பொழுது தோன்றுகின்றது. 
கெயினியனின்‌ பணவீக்க இடைவெளியை போக்க முழுநிறை 
வேலைவாய்ப்புத்‌ தொகு தேவையளவுக்கு நாட்டிலுள்ள தொகு தேவையைக்‌ 
குறைக்க வேண்டுமென்றும்‌ பணவாட்ட இடைவெளியை நீக்கத்‌ தொகு 


தேவையைக்‌ கூட்ட வேண்டும்‌. 


5.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1. நீர்மை விருப்பக்‌ கோட்பாடு என்றால்‌ என்ன? 

2. சமநிலை அளவு வேலைவாய்ப்பின்‌ காரணிகள்‌ யாவை? 

நெடூ வினாக்களுக்கு விடையளி. 

1.மொத்த தேவை மற்றும்‌ மொத்த வழங்கல்‌ செயல்பாடுகளை விவரி. 


2.கெய்னியனின்‌ வெலைக்‌ கோட்பாட்டின்‌ நிரணயங்களைக்‌ கூறுக. 


5.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. பைபிரோ, எட்வர்ட்‌ (2008), “பேரியல்‌ பொருளாதார பகுப்பாய்வு” 
கலியோட்டியா பதிப்பகம்‌, புது டில்லி. 


65 


வேலைக்கோட்பாடு - 11! 


குறிப்பு 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


அலகு 6: நுகர்வு செயல்பாடு 


அமைப்பு: 

6.1. பொருள்‌ 

6.2. நுகர்வு செயல்பாடு கோட்பாடுகள்‌ 

6.3. மூலதனத்தின்‌ ஓரளவுத்திறன்‌(MEC) 

6.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
6.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
6.6. சுருக்கம்‌ 

6.7 முக்கிய வார்த்தைகள்‌ 

6.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

6.9. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


6.1. பொருள்‌ 


வருவாய்க்கும்‌ நுகர்வுக்கும்‌ உள்ள தொடர்பை நுகர்வுச்‌ சார்பு 
அல்லது நுகர்வு விருப்பக்‌ கருத்து விளக்குகின்றது. இது கீன்சியப்‌ 
பொருளாதாரத்தில்‌ முக்கியமான கருத்தாகும்‌. இதனை “இரு 
தொகுதிகளுக்கிடையில்‌ அதாவது மொத்த நுகர்வுக்கும்‌ மொத்த தேசிய 
வருவாய்க்கும்‌ இடையிலுள்ள சார்பு நிலைத்தொடர்பு” என்று குரிஹாரா(மு.மு 
முரசஸையசய) விளக்குகின்றார்‌. இதனை ஊ-கு (ல) என்று குறியீடாகக்‌ 
கூறலாம்‌. இதில்‌ ஊ நுகர்வையும்‌ லு வருவாயையும்‌ ௧இ 
இரண்டுக்குமுள்ள சார்புநிலையையும்‌ குறிக்கின்றது. இது மற்றவைகள்‌ 
மாறமலிருக்கும்‌ நிலையில்‌ வருவாய்‌ மாற்றத்திற்கேற்ப எப்படி நுகர்வு 
மாறுகின்றதென்பதைக்‌ காட்டுகின்றது. 


6.2. நுகர்வு செயல்பாடு கோட்பாடுகள்‌ 


வருவாய்‌ நுகர்வுத்‌ தொடர்பு: நுகர்வுச்‌ செலவு வருவாயைச்‌ சார்ந்து 
அமைகின்றது. வருவாய்‌ கூடுகின்ற பொழுவு நுகர்வும்‌ கூடுகின்றது. மிகவும்‌ 
குறைந்தவருவாய்‌ நிலையில்‌(பணமந்தம்‌) மக்கள்‌ தங்களது நடப்பு 
வருவாய்க்கும்‌ மேல்‌ செலவிடூவார்கள்‌. அதாவது உயிர்வாழ முந்திய 
சேமிப்பையும்‌ செலவிடும்‌ நிலையிருக்கும்‌. வருவாய்கூடும்‌ பொழுது நுகர்வுச்‌ 
செலவைக்‌ கூட்டூவார்கள்‌. ஆனால்‌ இது வருவாய்‌ கூடும்‌ வீதத்தில்‌ 
அமையாது குறைவாகவே இருக்கும்‌. இதனையே  இறுதிநிலைநுகர்வு 
விருப்பம்‌(ஆயசபடையட சழிநளெவைல வழ ஊழளெர௮ந) என்று கீன்ஸ்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


66 


வருவாய்‌-நுகர்வுத்‌ தொடர்பைக்‌ கீழ்க்கண்ட பட்டியலின்‌ மூலம்‌ 
நுகர்வு செயல்பாடு 


விளக்கலாம்‌. 
நுகர்வுச்‌ சார்புப்‌ பட்டியல்‌ (ரூபாயில்‌) 
வருவாய்‌ நுகர்வு சேமிப்பு 
குறிப்பு 
100 100 0 
150 140 10 
200 175 25 
250 205 45 
300 225 75 


நுகர்வுச்‌ சார்புப்‌ பட்டியல்‌ வருவாய்‌ கூடுகின்ற பொழுது நுகர்வு 

கூடுவதைக்‌ காட்டுகின்றது. ஆனால்‌ நுகர்வு வருவாய்‌ கூடும்‌ விகிதத்தில்‌ 
கூடுவதில்லை வருவாய்‌ கூடக்கூட சேமிப்பு மிகுதியாகக்‌ கூடுகின்றது. 

பொதுவாக வருவாய்க்கும்‌ நுகர்வுக்குமுள்ள தொடர்புகள்‌ எப்படி எல்லாம்‌ 


அமையுமென்பதைக்‌ கீழ்க்கண்ட வரைபடம்‌ காட்டூகின்றது. 


க M 
ட] N 
[3] 
ர] 
P 
ய்‌ xX 
வருவாய்‌ 


வரைபடத்தில்‌ 0% அச்சில்‌ வருவாயையும்‌ 09% அச்சில்‌ நுகர்வையும்‌ 
அளக்கின்றோம்‌. மு கோடு 45” யில்‌ அமைந்துள்ளது. ஒருவர்‌ கூடுகின்ற 
வருவாயை எல்லாம்‌ செலவிட்டு விடூவாரானால்‌ அவருடைய நுகர்வுச்சார்பு 
0M ஆக இருக்கும்‌. ஆனால்‌, யாரும்‌ 50மூ கூட்டுவதில்லை. அதனைவிடக்‌ 
குறைவாகவே நுகர்வு கூடும்‌. வருவாய்‌ கூடுகின்ற பொழுது நுகர்வு மாறாமல்‌ 
ஒரே விகிதத்தில்‌ கூடினால்‌ நுகர்வுக்கோடூ 014 ஆக இருக்கும்‌. பொதுவாக 
நுகர்வு ஒரே விகிதத்தில்‌ கூடுவதில்லை. தொடக்க நிலைகளில்‌ வருவாய்‌ 
கூடுகின்றபொழுது கூடுகின்ற வருவாயில்‌ மிகுதியாக நுகர்வுக்கு 

67 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


செசவிடூவார்கள்‌. ஆனால்‌ வருவாய்‌ மேலும்‌ மேலும்‌ கூடுகின்றபொழுதுஇ 
அடிப்படைத்‌ தேவைகள்‌ நிறைவுபெற்ற நிலையில்‌ வருவாய்‌ கூடூமளவுக்கு 
நுகர்வு கூடாது கூடுகின்ற வருவாய்‌ சேமிப்பை கூட்டும்‌. ஆதலால்‌ 
நுகர்வுக்கோடூ மு ஆக இருக்க வாய்ப்பு உண்டு. 

நடைமுறையில்‌ மிகக்குறைந்த வருவாயில்‌ ஒருவர்‌ உயிர்வாழ ஒரளவு 
வாழ்க்கைத்தரத்தை நிலைநாட்ட வருவாய்க்கு மேலேயே செலவிடூவார்‌. 
அதாவது முந்திய சேமிப்பை பயன்படுத்தியோ, கடன்பட்டோ வாழ்க்கையை 
நடத்துவார்‌. ஒரளவு வருவாய்‌ வருகின்றபொழுது வருவாயும்‌ நுகர்வுக்‌ 
செலவும்‌ சமமமாக இருக்கும்‌. இதற்கு மேல்‌ வருவாய்‌ கூடினால்‌ நுகர்வு 


வருவாய்க்குள்ளிருக்கும்‌. இதனைக்‌ கீழ்க்கண்ட வரைபடம்‌ காட்டுகின்றது. 


C2 


Ci 


Yi Y: 


வரைபடத்தில்‌ படுக்கைகோட்டில்‌ வருவாயையும்‌ செங்குத்துக்கோட்டில்‌ 
நுகர்வையும்‌ அளிக்கின்றோம்‌. 45” கோடு வருவாய்‌ நுகர்வுக்குச்‌ சமநிலையில்‌ 
இருப்பதனைக்‌ காட்டுகின்றது. ஊ கோடு வருவாய்‌ கூடும்‌ பொழுது நுகர்வு 
கூடுவதைக்‌ குறிக்கின்றது. டீ புள்ளியில்‌ நுகர்வும்‌ வருவாயும்‌ (C க=Y or OY1 
00) சமமாக இருக்கின்றன. அதற்கு முந்திய நிலையில்‌ வருவாய்க்கும்‌ மேல்‌ 
நுகர்வுச்‌ செலவு இருக்கின்றது வருவாய்‌ முலு, ஆகக்‌ கூடுகின்றபொழுது 
நுகர்வு முள, ஆகக்‌ கூடுகின்றது ஆனால்‌ கூடுகின்ற நுகர்வு வருவாய்‌ 
கூடுதலைவிடக்‌ குறைவாக (Y| Y டே ல) இருக்கின்றது. அதாவது 
செலவிடாத வருவாய்‌ளுளுஇழ) சேமிக்கப்படுகின்றது. இந்த வகையில்‌ 
நுகர்வுச்‌ சார்பு நுகர்வை மட்டுமின்றி சேமிப்பையும்‌ காணிப்பதைக்‌ காணலாம்‌. 
சேமிப்பு சார்பு: நுகர்வுச்‌ சார்புக்கு நேர்‌ எதிரானதாகும்‌. வருவாய்‌ 
கூடுகின்றபொழுது நுகர்வு குறைகின்றது. ஆனால்‌ சேமிப்புக்‌ கூடுகின்றது 
இறுதிநிலைச்‌ சேமிப்பு விருப்பம்‌ நிலையானதாக இருந்தால்‌ சேமிப்புக்கோடூ 


வரைபடத்தில்‌ உள்ளவாறு அமையும்‌. 


68 


பூ Xx 


வரைபடத்தில்‌ முளு சேமிப்புக்கோடூ வருவாய்‌ கூட சேமிப்புக்‌ 
கூடுவதைக்‌ காட்டுகின்றது. 

நுகர்வுப்‌ பணியைப்‌ புரிந்து கொள்ள சராசரி நுகர்வு விருப்பம்‌ 
இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ ஆகிய கருத்துக்களைத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 
சராசரி நுகர்வு விருப்பம்‌: (Average Propen sity to Consume) 

சராசரி நுகர்வு விருப்பம்‌ என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ மொத்த 
வருவாய்க்கும்‌ உள்ள வீதமாகும்‌. அதாவது எந்த ஒரு வருவாய்‌ நிலையிலும்‌ 
சராசரி நுகர்வு விருப்பத்தை நுகர்வை வருவாயால்‌ வகுத்துக்‌ 
கண்டுபிடிக்கலாம்‌ இதனை சதவீதத்தில்‌ கூறுவதுண்டு. 
அதாவது APC= “சராசரி நுகர்வு விருப்பம்‌ - நுகர்வு/வருவாய்‌ 


சராசரி நுகர்வு விருப்பத்தைக்‌ கீழ்க்கண்ட பட்டியலின்‌ மூலமும்‌ விளக்கலாம்‌. 


வருவாய்‌ Y நுகர்வு 6 சராசரிநுகர்வுவிருப்பம்‌ 
APC=C/Y 
100 90 90.'.100 0.90 90மூ 
200 170 170.'.200 0.85 85மூ 
300 240 240.'.300 0.80 80மூ 
400 300 300.'.400 0.75 75மூ 
500 350 350.'.500 0.70 70மூ 


பட்டியலில்‌ வருவாய்‌ கூடூகின்றபொழுது சராசரி நுகர்வுச்‌ செலவு 

குறைந்து வருவதைப்‌ பார்க்கின்றோம்‌. இதனுடைய நேர்‌ எதிர்கால சராசரி 

சேமிப்பு விருப்பமாகும்‌ (APS) அதாவது வருவாய்‌ கூடுகின்றபொழுது சேமிப்பு 

விருப்பம்‌ கூடும்‌ சராசரி நுகர்வு விருப்பம்‌ உற்பத்தியின்‌ மொத்தச்‌ செலவில்‌ 

எந்த வீதத்தை நுகர்‌ பொருட்களை விற்பதன்‌ மூலம்‌ பெற முடியுமென்பதை 
69 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


காட்டுகின்றது. வளர்ச்சிபெற்ற பொருளாதாரத்தில்‌ சராசரி நுகர்வு விருப்பம்‌ 
மிகுதியாகவும்‌ இருக்கும்‌. 


இறுதி நிலை நுகர்வு விருப்பம்‌:(Marginal Propensity of Consume) 

மொத்த வருவாய்‌ நிலையில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தின்‌ விளைவாக 
மொத்த நுகர்வில்‌ ஏற்படும்‌ மாற்ற வீதத்தை இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ 
என்று கூறுகின்றோம்‌. அதாவது வருவாய்‌ கூடூதலின்‌ விளைவாகக்‌ கூடும்‌ 


நுகர்வாகும்‌. இதனைக்‌ கீழ்க்கண்டவாறு கூறலாம்‌. 


இறுதிநிலைநுகர்வு விருப்பம(MPC)= 
கூடுதல்‌ நுகர்வுக கூடுதல்‌ வருவாய;கY 

அதாவது நுகர்வில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தை வருவாயில்‌ ஏற்படும்‌ 
மாற்றத்தால்‌ வகுத்தால்‌ இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ கிடைக்கும்‌. இந்தக்‌ 
கருத்தைக்‌ கீழ்க்கண்ட பட்டியலின்‌ முலம்‌ விளக்கலாம்‌. 


வருவாய்‌ Y நுகர்வு 6 இறுதிநிலை நுகர்வு 
விருப்பம்‌ = C/Y 
1,000 700 70/100 0.70 70% 
1,100 770 60/100 0.60 60% 
1,200 aA 50/100 0.50 50% 
880 
1,300 40/100 0.40 40% 
920 
1,400 


பட்டியலின்‌ வருவாய்‌ ரூ 1000 லிருந்த ரூ 1100 ஆக கூடும்‌ பொழுது 
நுகர்வு ரூ 700 லிருந்து ரூ 770 ஆகக்கூடுகின்றது. இறுதிநிலை நுகர்வு 
விருப்பம்‌ 0.70 அல்லது 70 சதவீதம்‌ தொடர்ந்து வருவாய்‌ கூடும்பொழுது 
இறுதி நிலை நுகர்வு விருப்பம்‌ குறைந்து வருவதை பட்டியலிருந்து 
அறியலாம்‌. 

வருவாய்‌ கூடுகின்றபொழுது நுகர்வு கூடுகின்றது. ஆனால்‌ வருவாய்‌ 
கூடுவதைவிட குறைந்த விகிதத்திலேயே நுகர்வுச்‌ செலவு கூடுகின்றது. என்ற 
கீன்சின்‌ குரிஹாரா(முமு  மரசஸையசய) 1) குறைவேலைநிலை சம 
நிலைக்கான கருத்தியல்‌ வாய்ப்பையும்‌ 2) மிகவும்‌ வளர்ச்சி பெற்ற தொழில்‌ 


பொருளாதாரம்‌ 


70 


சார்புநிலையில்‌ மிகவும்‌ நியாக இருப்பதனையும்‌ விளக்க இக்கருத்து 
பயன்படுகின்றதென்று கருதுகின்றார்‌. இந்தக்‌ கருத்து எப்படிப்‌ 
பொருளாதாரத்தில்‌ மிகை உற்பத்தி ஏற்படுகின்றதென்பதை விளக்கின்றது. 
மேலும்‌ வளர்ச்சி பெற்ற பொருளாதாரத்தை நிலைப்படூத்தவதில்‌ நுகர்வின்‌ 
பங்கு என்னவென்பதையும்‌ விளக்குகின்றது. 
சராசரி நுகர்வு விருப்பத்திற்கும்‌ இறுதிநிலை நுகர்வு விருப்பத்திற்குமுள்ள 
தொடர்பு: 

இரண்டும்‌ மிகவும்‌ தொடர்புள்ள கருத்துக்களாகும்‌ முதலாவதாக 
இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ நிலையாக இருந்தால்‌ நுகர்வுச்‌ சார்பு 
நேர்கோடாக இருக்கும்‌.கூடுகின்ற வருவாயை முழுக்கச்‌ செலவிடுவதாக 
இருக்தால்‌ சாரசரி நுகர்வும்‌ நிலையாக இருக்கும்‌. இரண்டாவதாக வருவாய்‌ 
கூடுகிள்ற பொழுது இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ குறைகின்றது. ஆனால்‌ 
சராசரி நுகர்வு விருப்பத்தைவிட மிகுதியாகக்‌ குறைகின்றது. மூன்றாவதாக 
வருவாய்‌ குறைகின்ற பொழுது இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ கூடுகின்றது 
சராசரி நுகர்வு விருப்பமும்‌ கூடுகின்றது ஆனால்‌ மெதுவாகவே கூடுகின்றது. 


6.3.மூலதனத்தின்‌ ஓரளவுத்திறன்‌(Marginal Effiency of Capital) 


மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனின்‌(ஆநுஊ) என்பது புதிய 
மூலதனத்தின்‌ மூலம்‌ எதிர்பார்க்கின்ற ஆதாய வீதத்தை குறைக்கின்றது. 
அதாவது கூடுகின்ற மூலதன சொத்தினை பயன்படுத்தபடூவதற்காகும்‌. 
செலவுக்கு மேல்‌ கிடைக்கின்ற எதிர்பார்க்கும்‌ ஆதாய விகிதம்‌ முதலாவதாக 
மூலதனத்தின்‌ இறுதி அலகை கவனிக்க வேண்டும்‌. இரண்டாவதாக 
அதனுடைய செலவை அதனுடைய வருவாயிலிருந்து கழிக்க வேண்டும்‌. 
அதாவது இறுதிநிலை ஆக்கத்தின்‌ இரு காரணிகளை சந்திக்கிறது. 
முதலாவது மூலதனத்தில்‌ இருந்து எதிர்பார்க்கின்ற வருவாய்‌, இரண்டாவது 
மூலதனத்தின்‌ அளிப்பு விலை இந்த இரு காரணிகளின்‌ விகிதமே இறுதி 
ஆக்கத்‌ திறனாகும்‌. 

கெயினியன்‌ கருத்துப்படி, ஒரு மூலதனச்‌ சொத்தினை எதிர்பார்க்கும்‌ 
வருவாய்‌ என்பது ஒரு சொத்திலிருந்து அதனுடைய வாழ்க்கைக்காலம்‌ 
முழுவதும்‌ எதிர்பார்க்கிறது. நிகர வருவாய்‌ யாவும்‌ ஒரு சொத்திலிருந்து 
கிடைக்கின்ற ஆண்டு வருவாய்களை சு, சு, சு, நவஉ....சுட என்று 
குறித்தால்‌ இவற்றையெல்லாம்‌ கூட்டி சொத்தில்‌ இருந்து மொத்தம்‌ 
எதிர்பார்க்கும்‌ வருவாயைக்‌ கணக்கிடலாம்‌. ஒருவர்‌ முதலீடு செய்கின்ற 
பொழுது அதன்‌ வருவாயை மட்டும்‌ அல்ல அதனைப்‌ பெறுவதற்கு ஆகின்ற 
செலவையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்வது ஒரு முதலீட்டின்‌ மூலம்‌ 
எதிர்நோக்கும்‌ வருவாயை அந்த முதலீட்டைப்‌ பெறுவதற்குரிய செலவை விட 


மிகுதியாக இருந்தால்‌ தான்‌ ஒருவர்‌ முதலீட்டை மேற்கொள்வார்‌. கூட்டூகின்ற 


71 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


முதலீட்டில்‌ இருந்து அவருடைய செலவிற்கு மேல்‌ எதிர்பார்க்கின்ற 
ஆதாயத்தை அல்லது வருவாயையோ  கெயினியன்‌ மூலதனத்தின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ என்கிறார்‌. 
இறுதிநிலை ஆக்கத்திறனை தீர்மானிக்கும்‌ காரணிகள்‌: 

தனியார்‌ பொருளாதார அமைப்பின்‌ மூலதனத்தில்‌ இறுதிநிலை 
ஆக்கத்திறனை பல்வேறு வகையான காரணிகள்‌ பாதிக்கின்றன. அவற்றின்‌ 
குறுகியகால காரணிகள்‌, நீண்ட கால காரணிகள்‌ என்று பகுத்தும்‌ 
தொகுத்தும்‌ கூறலாம்‌. 
(குறுகிய கால காரணிகளில்‌ கீழ்கண்டவை முக்கியமானவைகளாகும்‌. 
1. எதிர்நோக்கும்‌ தேவைகள்‌: 

மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனை பெருமளவில்‌ உற்பத்திச்‌ 
செய்யும்‌ பொருட்களுக்குரிய தேவையை ஓட்டி அமைகிறது. உற்பத்திச்‌ 
செய்யும்‌ பொருட்களுக்குரிய எதிர்காலத்‌ தேவை மிகுதியாக இருக்குமென்று 
எதிர்பார்த்தால்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ அதிகமானதாக 
இருக்கும்‌. இதனால்‌ முதலீடு கூடும்‌. எதிர்நோக்கும்‌ தேவை குறைவாக 
இருக்குமென்று கருதினால்‌ முதலீட்டைக்‌ குறைப்பார்கள்‌. 
செலவுகளும்‌ விலைகளும்‌: 

எதிர்கால செலவுகளும்‌ விலைகளும்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலை 
ஆக்கத்‌ திறனை நிர்ணயிக்கின்றன. எதிர்காலத்தில்‌ செலவுகள்‌ 


குறையுமென்றும்‌ விலைகள்‌ கூடூமென்றும்‌ எதிர்பார்த்தால்‌ மூலதனத்தின்‌ 
இறுதிநிலைத்‌ திறன்‌ மிகுதியாக இருக்கும்‌. இதனால்‌ முதலீடு கூடும்‌. மாறாக 
செலவுகள்‌ கூடூமென்றும்‌ விலைகள்‌ குறையுமென்றும்‌ எதிர்பார்த்தால்‌ முதலீடு 
குறையும்‌. 
வருவாய்‌ மாற்றம்‌: 

வருவாய்‌ மாற்றத்தினால்‌ தோன்றும்‌ முடூக்கி மூலதனத்தின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறனைத்‌ தீர்மானிக்கிறது. வருவாய்‌ கூடும்பொழுது 
முதலீடு கூடவும்‌ வருவாய்‌ குறைகின்ற பொழுது முதலீட்டை குறையவும்‌ 
செய்கின்றது. 


நுகர்வு விருப்பம்‌: 

நுகர்வு விருப்பத்திற்கும்‌ மூலதனத்தின்‌ இறுதி ஆக்கத்திறனுக்கும்‌ 
நேரடியாகத்தொடர்பு இருக்கிறது. நுகர்வு விருப்பம மிகுதியாக இருந்தால்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ அதிகமாக இருந்து முதலீட்டைக்‌ கூட்டும்‌. மாறாக 
நுகர்வு விருப்பம்‌ குறைந்தால்‌ முதலீடூ குறையும்‌. 
5. வரி விதிப்புகள்‌: 

அரசு மிகுதியாக வரி விதித்தால்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலை 
ஆக்கத்திறன்‌ குறைய முதலீடு குறையும்‌. மாறாக வரிச்‌ சலுகைகள்‌ 
வழங்கினால்‌ முதலீடு கூடும்‌. 


72 


6.நடப்பு எதிர்பார்ப்புகள்‌: 

முதலீடூ செய்பவர்கள்‌ நடப்புக்‌ காலத்தில்‌ முதலீட்டினால்‌ கிடைக்கும்‌ 
வருமானத்தின்‌ அடிப்படையில்‌ எதிர்கால முதலீட்டை தீர்மானிப்பார்கள்‌. 
நடப்பின்‌ ஆதாயம்‌ மிகுதியாக இருந்தால்‌ முதலீட்டைக்‌ கூட்டூவார்கள்‌. 
7.பொதுச்‌ செலவு: 

அரசு செலவிடும்‌ தொகையை கூட்டினால்‌ பெருக்கியின்‌ விளைவாக 
மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனை உயர முதலீடூ கூடும்‌. மாறாக 
பொதுச்செலவு குறைந்தால்‌ முதலீடூ குறையும்‌. 
8.நாமைத்‌ தன்மையுள்ளச்‌ சொத்துக்கள்‌: 


நிர்வாகங்களிடம்‌ இருந்து நீர்மைத்‌ தன்மையுள்ள சொத்துக்கள்‌ 
மிகுதியாக இருந்தால்‌ முதலீடு அதிகமாக இருக்கும்‌. அப்படிப்பட்ட நிலை 
இல்லாவிட்டால்‌ முதலீடூ குறையும்‌. 
9.வாணிப நிலைகள்‌: 

வாணிபம்‌ செழிக்கும்‌ என்று கருதினால்‌ முதலீட்டைப்‌ பெருக்குவார்கள்‌. 
வாணிபம்‌ மந்தமடையும்‌ என்று கருதினால்‌ முதலீட்டில்‌ ஆர்வம்‌ குறையும்‌. 
(ணஷைநீண்டகால காரணிகளாக சிலவற்றைக்‌ கூறலாம்‌. 
1.புதிய பகுதிகளின்‌ முன்னேற்றம்‌: 

ஒரு நாடு தன்னோடு சேர்ந்த புதிய பகுதிகளை முன்னேற்றுகின்ற 
பொழுது போக்குவரத்து, மின்சாரம்‌, நீர்பாசனம்‌, வேளாண்மை தொழில்கள்‌ 
போன்றவற்றிற்கு நிறைய முதலீடு செய்வார்கள்‌. 
2.மக்கள்‌ தொகைப்‌ பெருக்க வீதம்‌: 

மக்கள்‌ தொகை வெகமாக கூடுகின்ற பொழுது மூலதனத்தின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ கூடும்‌. மக்கள்தொகை பெருக்கத்தால்‌ எல்லா 
பொருட்களின்‌ தேவையும்‌ கூடும்‌. இதனால்‌ முதலீடு கூடும்‌. மக்கள்‌ தொகை 
குறைந்தால்‌ முதலீடு குறையும்‌. 
3.நடப்பு முதலீட்டின்‌ விகிதம்‌: 

ஒரு குறிப்பிட்ட தொழில்‌ இருக்கின்ற நடப்பு முதலீட்டு விகிதத்திற்கும்‌ 
மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனிற்கும்‌ நேரடித்‌ தொடர்பு இருக்கிறது. 
நடப்பு முதலீடு நிறைய இருந்தால்‌ மேலும்‌ முதலீட செய்ய மாட்டார்கள்‌. 
மாறாக நடப்பு முதலீடு குறைவாக இருந்தால்‌ முதலீடூ செய்ய தூண்டூதல்‌ 
கிடைக்கும்‌. 


4.இருக்கின்ற மூலதனக்‌ கருவிகனின்‌ ஆக்கத்திறன்‌: 

இருக்கின்ற தொழில்‌ நிறுவனங்களில்‌ உள்ள மூலதனக்‌ கருவிகளை 
முழுமையாக பயன்படத்தாமல்‌ இருந்தால்‌ பொருள்களுக்கு தெவை 
கூடும்பொழுது முதலீடு கூடாது.மூலதனக்‌ கருவிகளை முழுமையாக 
பயன்படுத்துவார்கள்‌. மூலதனக்‌ கருவிகளை முழுமையாக பயன்படுத்திய 


நிலையில்‌ தேவை கூடினால்‌ முதலீடும்‌ கூடும்‌. 


73 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


5.தொழில்நுட்ப முன்னேற்றம்‌: 

புதிய கருவிகளைக்‌ கண்டுபிடிப்பதும்‌, உற்பத்தியில்‌ தொழில்‌ நுட்ப 
முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதும்‌ முதலீட்டின்‌ தேவையைக்‌ கூட்டும்‌. 
ஆதலால்‌ முதலீடு கூடும்‌. 


திறனாய்வு: 

கெயின்‌ியனின்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலைத்திறன்‌ கருத்தில்‌ 
திறனாய்வாளர்கள்‌ சில குறைகளை சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. முதலாவதாக 
கெயினியன்‌ மூலதனத்தின்‌ இறுதிநிலைத்‌ திறன்‌ என்னும்‌ சொல்லை பல 
இடங்களில்‌ வேறுபொருள்களில்‌ பயன்படுத்துவதால்‌ அதனைச சரியாக புரிந்து 
கொள்வதில்‌ சிக்கல்கள்‌ இருப்பதாக கூறுகின்றனர்‌. இரண்டாவதாக 
எதிர்பார்ப்புகளால்‌ வட்டி விகிதமும்‌ பாதிக்கப்படுவதை  கெயின்‌யன்‌ 
கவனிக்கத்‌ தவறி விட்டார்‌ என்று சுட்டிக்‌ காட்டினர்‌.மொத்தத்தில்‌ இது 
தெளிவற்ற உறுதியற்ற கருத்தென்றும்‌ கூறுகின்றார்கள்‌. ஆதலால்‌ முதலீட்டை 
நிர்ணயிப்பதில்‌ இறுதிநிலை ஆக்கத்‌ திறனுக்குரிய முக்கியத்துவம்‌ முற்றிலும்‌ 
மறுக்க இயலாது. 


6.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. சராசரி நுகர்வு விருப்பம்‌ (யுஎநசயபந “சழிநெ ளவைல வழ ஊழளெரஅந) 
என்றால்‌ என்ன? 

2. இறுதி நிலை நுகர்வு விருப்பம்‌:(ஆயசபயைட “சழிநளெவைல ழக 
ஊழளெரஅந) என்றால்‌ என்ன? 


6.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. சராசரி நுகர்வு விருப்பம்‌ என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ மொத்த 
வருவாய்க்கும்‌ உள்ள வீதமாகும்‌. அதாவது எந்த ஒரு வருவாய்‌ நிலையிலும்‌ 
சராசரி நுகர்வு விருப்பத்தை நுகர்வை வருவாயால்‌ வகுத்துக்‌ 


கண்டுபிடிக்கலாம்‌ இதனை சதவீதத்தில்‌ கூறுவதுண்டு. 


அதாவது யீஊரீ “சராசரி நுகர்வு விருப்பம்‌ ஸ்ரீ நுகர்வு.'.வருவாய்‌ 

2. மொத்த வருவாய்‌ நிலையில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தின்‌ விளைவாக மொத்த 
நுகர்வில்‌ ஏற்படும்‌ மாற்ற வீதத்தை இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ என்று 
கூறுகின்றோம்‌. அதாவது வருவாய்‌ கூடூதலின்‌ விளைவாகக்‌ கூடும்‌ 
நுகர்வாகும்‌. இதனைக்‌ கீழ்க்கண்டவாறு கூறலாம்‌. இறுதிநிலைநுகர்வு 
விருப்பம்‌(அ$ஊ)ஸ்ரீ கூடுதல்‌ நுகர்வு.”.கூடுதல்‌ வருவாய்‌ 


74 


6.6. சுருக்கம்‌ 


வருவாய்க்கும்‌ நுகர்வுக்குமான தொடர்பினை விளக்கி இறுதிநிலை நுகர்வு 
விருப்பம்‌ நுகர்வு மற்றும்‌ வரவாயைப்‌ பொறுத்து எவ்வாறு மாறுபடுகின்றது 
என்றும்‌ மூலதனத்தின்‌ ஓரளவுத்‌ திறனைக்‌ கணக்கிட்டு முதலீட்டை 
மேற்கொள்வதற்கும்‌ பொருளாதாரத்தில்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனை 
தீர்மானிக்கும்‌ காரணிகளையும்‌ கணக்கிடலாம்‌. 


6.7 முக்கிய வார்த்தைகள்‌ 


மூலதனத்தின்‌ ஓரளவுத்‌ திறன்‌: மூலதனத்தின்‌ ஓரளவுத்‌ திறன்‌(MEC) என்பது 
புதிய மூலதனத்தின்‌ மூலம்‌ எதிர்பார்க்கின்ற ஆதாய வீதத்தை 
குறைக்கின்றது. அதாவது கூடுகின்ற மூலதன சொத்தினை பயன்படுத்தப்‌ 
படூவதற்காகும்‌. 

மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌: ஒரு முதலீட்டின்‌ மூலம்‌ 
எதிர்நோக்கும்‌ வருவாயை அந்த முதலீட்டைப்‌ பெறுவதற்குரிய செலவை விட 
மிகுதியாக இருந்தால்‌ தான்‌ ஒருவர்‌ முதலீட்டை மேற்கொள்வார்‌. கூட்டூகின்ற 
முதலீட்டில்‌ இருந்து அவருடைய செலவிற்கு மேல்‌ எதிர்பார்க்கின்ற 
ஆதாயத்தை அல்லது வருவாயையோ  கெயினியன்‌ மூலதனத்தின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ என்கிறார்‌. 


6.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ என்றால்‌ என்ன? 

2.சேமிப்புச்‌ சார்பு என்றால்‌ என்ன? 

2.நெடூவினாக்களுக்கு விடையளி. 

1. நுகர்வுச்‌ செயல்பாட்டுக்‌ கோட்பாடுகளை விவரி. 

2. மூலதனத்தின்‌ ஓரளவுத்‌ திறனையும்‌, இறுதிநிலை ஆக்கத்‌ திறனைத்‌ 
தீர்மானிக்கும்‌ காரணிகளையும்‌ பந்றிக்‌ கூறுக. 


6.9. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. சேத்‌, ஆ.டூ (1999), பேரியல்‌ பொருளாதாரம்‌”, லகீமி நாராயணன்‌ 


அகர்வால்‌ பப்ளிர்ஸ்‌, புது டெல்லி. 


75 


நுகர்வு செயல்பாடு 


குறிப்பு 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


அலகு 7: முதலீட்டு செயல்பாடு 


அமைப்பு: 


7.1. பொருள்‌ 

7.2. வகைகள்‌ 

7.3. முதலீட்டூத்‌ தீர்மானங்கள்‌ 

7.4. மூலதனத்தின்‌ முதலீட்டூத்திறன்‌(ஆநுஐ) 

7.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
7.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
7.7. சுருக்கம்‌ 

7.8 முக்கிய வார்த்தைகள்‌ 

7.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

7.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


7.1. பொருள்‌ 


ுமுழுநிறை வேலை நிலைக்கு மிகவும்‌ இன்றியமையாத தேவை 
முதலீடாகும்‌. முதலாளித்துவப்‌ பொருளாதாரத்தில்‌ அதுதான்‌ வளத்தின்‌ 
திறவுகோலாக இருக்கின்றது” என்று கென்னத்‌ குரிகுரா குறிப்பிடூகின்றார்‌. 
விளைவுள்ள தேவையைச்‌ சார்ந்தே நாட்டின்‌ வேலைவாய்ப்பு, உற்பத்தி, 
வருவாய்‌ அமைகின்றது. விளைவுள்ள தேவை நுகர்வையும்‌ முதலீட்டையும்‌ 
சார்ந்துள்ளது. நுகர்வு குறுகிய காலத்தில்‌ ஏறத்தாழ நிலையாக உள்ளது. 
ஆதலால்‌. முதலீட்டைக்‌ கூட்டுவதன்‌ மூலமாகத்தான்‌ வேலைவாய்ப்பைக்‌ கூட்ட 
வேண்டியுள்ளது. இந்த அடிப்படையில்‌ கீன்ஸ்‌ முதலீட்டை ஆற்றல்‌ மிக்க 
முக்கிய மாறியாகக்‌ ஜஞளுவசயவநபட௨ை ஏயசயைடிடநஸ கருதுகின்றனர்‌. 
கருத்து விளக்கம்‌: ஒரு குறிப்பிட்ட காலத்‌ திட்டத்தில்‌ புதிய 
கட்டுமானங்களாகவும்‌, புதிய மூலதன கருவிகளாகவும்‌ வாணிப இருப்புக்‌ 


கருவிகளில்‌ தோனறும்‌ மாற்றங்களாகவும்‌ ஏற்படூபவற்றின்‌ மதிப்பை முதலீடு 
என்கின்றோம்‌. இதனை மொத்த முதலீடாகவும்‌, நிகர முதலீடாகவும்‌ பிரித்துப்‌ 
பார்க்கலாம்‌. மொத்த முதலீட்டில்‌ மாற்ற வேண்டிய முதலீட்டைக்‌ கழித்து 
விட்டால்‌ நிகர முதலீட்டை அறியலாம்‌. 
பொதுவாக, பங்கு அங்காடியில்‌ கிடைக்கின்ற பங்குகளை, 
பத்திரங்களை வாங்குன்ற பொழுது நாம்‌ முதலீடு செய்வதாகக்‌ 
கருதுகின்றோம்‌. ஆனால்‌ இதனை உண்மையான முதலீடு என்று கூற 
முடியாது. ஏனென்றால்‌, பங்குகளையும்‌ பத்திரங்களையும்‌ வாங்குகின்ற 
பொழுது, இருக்கின்ற சொத்துக்கள்‌ கை மாறுகின்றனவே தவிர மொத்த 
76 


முதலீடு மாறுவதில்லை. ஆதலால்‌ இதனை நிதிமுதலீடூ ஜகுயெடெயைட 
ஐளெநளவஅநவெஸ என்கின்றோம்‌. 

கீன்ஸ்‌ உண்மையான முதலீட்டையே, முதலீடு என்கின்றார்‌. 
உண்மையான முதலீடு முலதனக்‌ கருவிகளின்‌ இயல்பைக்‌ கூட்டுகின்றது. 
இத்தகைய முதலீடு மூலதனப்‌ பொருட்களின்‌ உற்பத்தியையும்‌, 
வாங்குதலையும்‌ அதிகரிக்கின்றது. இதனால்‌ வருவாய்‌ நிலையும்‌, உற்பத்தி 
அளவும்‌ கூடுகின்றது. அதாவது புதிய கருவிகள்‌, எந்திரங்கள்‌, அணைகள்‌, 


சாலைகள்‌, கட்டிடங்கள்‌ போன்று கட்டப்பெறுகின்ற பொதுப்பணிப்படைப்புக்கள்‌ 
தொழில்‌, வாணிபத்தைத்‌ தொடங்கி நடத்த மேற்கொள்ளும்‌ செலவுகள்‌ 
ஆகியவை எல்லாம்‌ உண்மையான முதலீட்டில்‌ அடங்குகின்றன. ஜோன்‌ 
ராபின்சன்‌ (துழயெ சுழடிளெழட) புதியவீடு கட்டுவது, புதிய 
தொழிற்சாலைகளைக்‌ கட்டுவது மூலமாக மூலதனத்தைக்‌ கூட்டுவதை முதலீடு 
என்கின்றோம்‌. முதலீடு என்பது இருக்கின்ற பொருட்களின்‌ இருப்பைக்‌ 


கூட்டுவதாகும்‌”, என்கின்றார்‌. 


7.2. வகைகள்‌ 


1. நிதி முதலீடு, உண்மை முதலீடூ: 

நடைமுறையில்‌ முதலீடு என்பது நிதி முதலீட்டைக்‌ குறிக்கும்‌. 
அங்காடியில்‌ ஏற்கெனவே உள்ள பங்குகளையும்‌, கடன்‌ பத்திரங்களையும்‌ 
வாங்குவது நிதி முதலீடு (குயெடலஜெயைட ஐளெநளவஅநவெ) எனப்படும்‌. 
இவை மூலதன இருப்போடூ எதையும்‌ அதிகமாக சேர்ப்பதில்லை. இவைகளை 
வாங்கும்போது இருக்கின்ற சொத்துக்கள்‌ கைமாறுகின்றனவே தவிர மொத்த 
முதலீடூ மாறுவதில்லை. நிதி முதலீட்டை பொதுவாக தனியார்‌ 


மேற்கொள்ளுகின்றனர்‌. 

வேலைவாய்ப்பு மற்றும்‌ உற்பத்தியை நேரடியாகக்‌ கூட்டூகின்ற 
இயந்திரங்கள்‌, தொழிற்சாலை கட்டிடங்கள்‌, கச்சாப்‌ பொருட்கள்‌ ஆகிய 
மூலதனப்‌ பொருட்களை உருவாக்குவதே உண்மை  முதலீடூ(சுநயட 
ஐளெநளவஅநவெ) என்கிறோம்‌. ஏனெனில்‌ இதனால்‌ வருவாய்‌ நிலையும்‌, 
உற்பத்தியின்‌ அளவும்‌ கூடுகின்றது. உண்மை முதலீடானது இருக்கக்கூடிய 
சொத்துக்களின்‌ இருப்பையும்‌, உற்பத்தித்‌ திறனையும்‌ அதிகரிக்கின்றது. 
கீன்ஸ்‌ கருத்துப்படி, முதலீடு என்பது உண்மை முதலீட்டையே குறிக்கும்‌. 


பொதுவாக தேசிய நலனுக்காக நிறுவனங்களும்‌, தொழில்‌ முனைவோர்களும்‌ 
உண்மை முதலிட்டை மேற்கொள்ளுகின்றனர்‌. 
2. மொத்த முதலீடு நிகர முதலீடு: 

ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ பொருளாதாரத்தில்‌ உள்ள மொத்த 
முதலீடூபுசழளள ஜளெநெளவஅநவெ) எனப்படும்‌. மொத்த முதலீட்டில்‌ (1) 


77 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


நிகர முதலீடும்‌ (1,) தேய்மானத்திற்காக மாற்றம்‌ செய்யப்பட்ட முதலீடும்‌([,) 
அடங்கும்‌. 
1 உண ட 
பொருளாதாரத்தில்‌ இருக்கும்‌ மூலதன இருப்பில்‌ உரு குறிப்பிட்ட 
ஆண்டில்‌ ஏற்பட்ட மூலதன  அதிகரிப்பே நிகர முதலீடு (நேவ 
ஜளெநெளவஅநவெ) எனப்படும்‌. நுகர்வுப்‌ பண்டங்களின்‌ தேவை 
அதிகரிக்கும்போது மூலதனப்‌ பொருட்கள்‌ அளவுக்கு அதிகமாக 
பயன்படுத்தப்பட்டதின்‌ காரணமாக அவை தேய்மானம்‌ அடைந்திருக்கும்‌. 
மொத்த முதலீட்டிலிருந்து (1) தேய்மானத்திற்காக மாற்றம்‌ செய்யப்பட்ட 
முதலீட்டை () கழித்து விட்டாய்‌ எஞ்சியிருப்பது நிகர முதலீடாகும்‌.( 1) 
h=1p- ]/ 
3.தன்னிச்சையான முதலீடு, தூண்டப்பட்ட முதலீடு: 
முதலீட்டை தன்னிச்சையான முதலீட(யுரவழழெ௮ழரள 
ஐளெநளவஅநவெ), தூண்டப்பட்ட முதலீடு (ஜனெரஉநன ஜளெநெளவஅநவெ) 
என இரு வகையாக ஹிக்ஸ்‌ பிரித்துள்ளார்‌. வருவாய்‌ மற்றும்‌ உற்பத்தி 
நிலைகளைச்‌ சாராமல்‌ மேற்கொள்ளக்‌ கூடிய முதலீடு தன்னிச்சையான 
முதலீடு எனப்படூம்‌. இது வருமான நெகிழ்ச்சியற்றது. வருவாய்‌ மாற்றங்களால்‌ 
இத்தகைய முதலீடு பாதிக்கப்படூவதில்லை. இத்தகைய முதலீடு லாப 
நோக்கில்லாமல்‌ ஏற்படுகிறது. தொழில்‌ நுணுக்க மாற்றங்கள்‌, பருவகால 


மாற்றங்கள்‌, போர்‌ போன்ற புறக்காரணிகளால்‌ ஏற்படுகின்றது. ஆனால்‌ இது 
தேவை மாற்றங்களால்‌ பாதிக்கப்படுவதில்லை. மாறாக, இது தேவையை 
மாற்றுகின்றது.சாலை போக்குவரத்து, தபால்‌ தந்தி, மின்சாரம, 
மருத்துவமனைகள்‌ போன்ற திட்டங்களில்‌ அரசால்மேற்கொள்ளப்படும்‌ 


முதலீட்டுச்‌ செலவுகள்‌ தன்னிச்சையான முதலீட்டிற்கு எடுத்துக்‌ 


காட்டுகளாகும்‌. பொதுவாக தானே ஏற்படும்‌ முதலீடு பொதுத்துறை முதலீடாக 
இருக்கும்‌. 

தன்னிச்சையான முதலீடூக்‌ கோடானது (1A) %- அச்சுக்கு இணையாக 
உள்ளது. ஏனெனில்‌ பல வருவாய்‌ நிலைகளில்‌ இந்த முதலீடூ மாறாமல்‌ 


நிலையாக உள்ளது. 


78 


Li 


0 வருவாய்‌ 


இலாப நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும்‌ முதலீடு துண்டப்பட்ட 
முதலீடு எனப்படும்‌. துண்டபட்ட முதலீடு வருவாய்‌ சார்புடையதாகும்‌. அதாவது 
வருமான நெகிழ்ச்சியுடையதாகும்‌. இத்தகைய முதலீடூ வருவாய்‌ 
மாற்றங்களால்‌ பாதிக்கப்படூகிறது. மூலாதானத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ 
மாறாமல்‌ இருக்கும்‌ போது வருவாய்‌ அதிகரித்தால்‌ மொத்தத்‌ தேவை 


அதிகரித்து அதன்‌ விளைவாக முதலீடும்‌ அதிகரிக்கின்றது. சுருங்கக்கூறின்‌, 
வருவாய்‌ அதிகரிக்கும்‌ போது முதலீடும்‌ அதிகரிகின்றது. வருவாய்‌ முறையும்‌ 
போது முதலீடும்‌ குறைகின்றது. 


தூண்டபட்ட கோடானது (14) வரைபடத்தில்‌ காட்டியுள்ளது போல்‌ 


இடமிருந்து வலமாக மேல்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ கோடாக உள்ளது. வருவாய்‌ 
முஞ ஆக இருக்கும்‌ போது முதலீடு இல்லை. வருமானம்‌ 0M ஆக 
இருக்கும்‌ போது முதலீடு AM ஆக இருக்கின்றது. வருமானம்‌ ON ஆக 
அதிகரிக்கும்‌ போது BN ஆக அதிகரிக்கின்றது. பொதுவாக துண்டப்பட்ட 
முதலீட்டு தனியார்‌ முதலீடாக இருக்கின்றது. 


79 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


முதலீடு 


0 M N 
tUtha; 

4.திட்டமிட்ட முதலீடு திட்டமிடாத முதலீடு, முடிவு பெற்ற முதலீடு: 

திட்டமிட்ட முதலீடு (planned or Exante Investment) என்பது தொழில்‌ 
முயல்வோர்கள்‌ முதலீடு செய்ய எதிர்பார்க்கின்ற முதலீடானது அளவைக்‌ 
குறிக்கின்றது. திட்டமிட்ட முதலீடானது எதிர்பார்க்கும்‌ முதலீடு எனவும்‌ 
அழைக்கப்படுகிறது. இவ்வகை முதலீடு குறியிலக்குகளின்‌ (வயசபநவள) 
அடிப்படையில்‌ அமைகின்றது. அமோக விற்பனை அல்லது சாதகமான 
அங்காடி சூழ்நிலையானது திட்டமிட்ட முதலீட்டை நிர்ணயிக்கிறது. (நல்ல 
விலை, இலாபம்‌). 

திட்டமிடாத முதலீடு (Unplanned Investment) என்பது தொழில்‌ 
முயல்வோர்கள்‌ எதிர்பாராமல்‌ மேற்கொள்ளும்‌ முதலீட்டைக்‌ குறிக்கின்றது. 
குறியிலக்குகள்‌ இல்லாமல்‌ இவ்வகை முதலீடு அமைகின்றது. மோசமான 
விற்பனையினால்‌ பொருள்தேக்கம்‌ ஏற்படும்‌ போது முதலீடு நடைபெறுகின்றது. 

முடிவு பெற்ற முடிவு பெற்ற (நுவிழளவ ஐளெநளவஅநவெ) என்பது 
மேற்கொள்ளபட்ட முதலீட்டை(சுநயடளைநன ஐசளெெளவ அநவெ) குறிக்கின்றது. 
வணிக நிறுவனங்களின்‌ முதலீடு எதிர்பார்க்கும்‌ முதலீடாக (நுஓயவெந ழச 
யூுவெஉைனியவநன ஐளெநளவஅநவெ) இருக்கலாம்‌ அல்லது 
மேற்கொள்ளபெற்ற முதலீடாக இருக்கலாம்‌. இவ்வரு முதலீடுகளும்‌ எல்லாச்‌ 


சமயங்களிலும்‌ ஒன்றாக இருப்பதில்லை. ஏனெனில்‌ சமுதாயத்தில்‌ 
முதலீட்டாளர்கள்‌ வேறாகவும்‌ சேமிப்பவர்கள்‌ இருக்கின்றனர்‌. சேமிப்பவர்களின்‌ 
தீர்மானங்களும்‌ முதலீட்டாளர்களின்‌ தீர்மானங்களும்‌ தொடர்பின்றி 


அமைகின்றன. எனவே எதிர்‌ பார்க்கும்‌ முதலீடும்‌ உண்மை வேறுபடுகின்றன. 


80 


5.தனியார்‌ முதலீடு, பொதுத்துறை முதலீடு: 

தனிநபர்களும்‌, வணிக நிறுவனங்களும்‌ இலாப நோக்கத்தோடு 
மேற்கொள்ளும்‌ முதலீடு தனியார்‌ முதலீட£(சளையவந ஐளெநளவஅநவெ) 
எனப்படும்‌. இயந்திரங்கள்‌, தொழிற்சாலைக்‌ கட்டிடங்கள்‌ போன்றவற்றில்‌ 
தொழில்‌ முயல்வோர்கள்‌ மேற்கொள்ளும்‌ முதலீடு தனியார்‌ முதலீடு 
எனப்படும்‌. தனியார்‌ முதலீடானது மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ 
மிகுதியாகவும்வட்டி வீதம்‌ குறைவாகவும்‌ இருக்கும்‌ போது தனியார்‌ முதலீடூ 
அதிகரிக்கும்‌. 


இலாப நோக்கில்லாமல்‌ நாட்டு நலனைக்‌ கருதி அரசு மேற்கொள்ளும்‌ 
முதலீடுகள்‌ பொதுத்துறை முதலீடுகள்‌ 0ரடிடஉை _நளவஅநவெ) 
எனப்படும்‌. சாலைகள்‌, பள்ளிகள்‌, இருப்புப்‌ பாதைகள்‌ அணைக்கட்டூகள்‌ 
ஆகியவற்றில்‌ அரசு மேற்கொள்ளும்‌ செலவுகள்‌ பொதுத்துறை முதலீட்டிற்கு 
எடூத்துக்காட்டூகளாகும்‌. தற்காலத்தில்‌ சில பொதுத்துறை முதலீடுகள்‌ இலாப 
நோக்கத்தோடும்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. 


7.3.முதலீட்டூத்‌ தீர்மானங்கள்‌ 


தனியார்‌ முதலீட்டைத்‌ தூண்டுகின்ற காரணிகள்‌ பல்வேறு வகையாக 
உள்ளன. நீண்டகாலத்தில்‌ சமுதாய, பொருளாதார பண்பாட்டுக்‌ காரணிகள்‌ 
முதலீட்டைப்‌ பாதிக்கின்றன. கீன்ஸ்‌ குறுகிய காலத்தில்‌ மூலதனத்தின்‌ 
இறுதிநிலை ஆக்கத்திறனும்‌ வட்டிவீதமும்‌ முதலீட்டை நிர்ணயிப்பதாகக்‌ 
கருதினார்‌. இவற்றைத்‌ தனித்தனியாக விரிவாகப்‌ பின்னால்‌ பார்க்கலாம்‌. 


ஆனால்‌ பொதுவாக முதலீட்டை நிர்ணயிக்கும்‌ காரணிகளை தொகுத்துக்‌ 
கூறலாம்‌. 

வட்டி வீதம்‌: முதலீடு வட்டிவீதத்தைச்‌ சார்ந்துள்ளது. வட்டி வீதத்தை ரொக்க 
(நீர்மை) விருப்பம்‌ நிர்ணயிக்கின்றது. குறைந்த வட்டிக்குக்‌ கடன்‌ கிடைத்தால்‌ 
முதலீட்டைக்‌ கூட்டூவார்கள்‌. பணத்தின்‌ தேவையும்‌ அளிப்பும்‌ வட்டிவீதத்தைத்‌ 
தீர்மானிக்கின்றன. 

மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌: முதலீடு கூடூவதன்‌ மூலம்‌ 
எதிர்பார்க்கின்ற ஆதாயத்தை இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ குறிக்கின்றது வட்டி 
வீதத்தைவிட இறுதிநிலை ஆக்கத்திறன்‌ மிகுதியாக இருக்கின்ற வரை 
முதலீட்டைக்‌ கூட்டூவார்கள்‌. 


மூலதனப்‌ பொருட்களின்‌ இருப்பு: மூலதனப்‌ பொருட்கள்‌ மிகுதியாக 


இருந்தால்‌ முதலீட்‌ை கூட்டமாட்டார்கள்‌. எச்ச நிலையில்‌ மூலதனக்‌ 
கருவிகள்‌ இருந்தால்‌ அவற்றை முழுமையாகப்‌ பயனபடுத்துவார்களே தவிர 


முதலீட்டைக்‌ கூட்டமாட்டார்கள்‌. 


81 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


வருவாய்‌ நிலை: நாட்டின்‌ வருவாய்‌ கூடுகின்ற பொழுது, நுகர்வு கூடும்‌. 
இதனால்‌ பொருட்களின்‌ தேவைகூட முதலீடு தூண்டுதல்‌ அடையும்‌. 

வாணிப எதிர்பார்ப்புகள்‌: எதிர்காலத்தில்‌ ஆதாயம்‌ நிறையக்‌ கிடைக்குமென்று 
எதிர்பார்த்தால்‌ முதலீட்டைக்‌ கூட்டுவார்கள்‌, இல்லையேல்‌ முதலீட்டைக்‌ 
குறைப்பார்கள்‌. 

நுகர்வோர்‌ தேவை: நாட்டின்‌ நுகர்வோரின்‌ தேவை கூடினால்‌ முதலீடும்‌ கூடும்‌. 
எதர்காலத்தில்‌ தேவை கூடுமென்று எதிர்பார்த்தாலும்‌ முதலீடு கூடும்‌ ஆனால்‌ 
தேவை குறைந்தால்‌ முதலீடு குறையும்‌. 

நீரமைத்‌ தன்மை சொத்துக்கள்‌: நிறுவனங்களில்‌ பகிர்ந்து கொடுக்காத 
ஆதாயம்‌, ஒதுக்கு நிதிகள்‌ போன்றவை மிகுதியாக இருந்தால்‌ முதலீடு கூடும்‌. 
நாத்தன்மையுள்ள சொத்துக்கள்‌ குறைவாக இருந்தால்‌ முதலீடு குறையும்‌. 
கண்டு பிடிப்புக்களும்‌ புத்தாக்கங்களும்‌: உற்பத்தி செலவைக்‌ குறைக்கக்‌ 


கூடிய கண்டுபிடிப்புக்களும்‌ மிகுதியாக தோன்றினால்‌ முதலீட்டைக்‌ 
கூட்டுவார்கள்‌. 

புதிய பொருட்கள்‌: புதுப்புது பொருட்களை குறைந்த செலவில்‌ உற்பத்தி 
செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும்‌ வாய்ப்பு இருந்தால்‌ முதலீடூ 
கூடும்‌. 

மக்கள்‌ பெருக்கம்‌: மக்கள்‌ தொகை பெருகுகின்ற பொழுது எல்லா 
வகையான பொருட்களும்‌ தேவை கூடும்‌. இதனால்‌ முதலீடு உயரும்‌. 

அரசின்‌ கொள்கை: அரசு குறைவாக வரி விதித்தால்‌ முதலீடு கூடும்‌. 
அரசியல்‌ சூழல்‌: நாட்டின்‌ அமைதியான அரசியல்‌ சூழ்நிலை முதலீட்டைக்‌ 
கூட்டும்‌. நாட்டில்‌ போராட்டங்களும்‌ கலகங்களும்‌ இருந்தால்‌ முதலீடு 
குறையும்‌. 


7.4. மூலதனத்தின்‌ முதலீட்டூுத்திறன்‌(MET) 


பணம்‌ சந்தை சமநிலை மற்றும்‌ டஆ வளைகோடு : 

நிதிச்‌ சந்தை, பணம்‌, பத்திரங்கள்‌ மற்றும்‌ பிற வருவாய்‌, வருவாய்‌ 
சொத்துக்களை விற்பனை செய்யப்படும்‌ சந்தையை குறிக்கிறது. இங்கே நாம்‌ 
பணச்‌ சந்தைக்கு நம்மை கட்டூப்படுத்துகிறோம்‌. பணம்‌ சந்தையில்‌ 
சமநிலையைப்‌ பற்றிக்‌ கொள்வதற்கு நாம்‌ சந்தையின்‌ இரண்டூ 
பக்கங்களையும்‌, விநியோக பக்கத்தையும்‌ கோரிக்கை பக்கத்தையும்‌ குறிக்க 
வேண்டும்‌. பணம்‌ (ஆ) மத்திய வங்கியால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. எனவே எம்‌ 
நிலைக்கு கொடுக்கப்பட வேண்டும்‌ என்று கருதுகிறோம்‌. வட்டி விகிதம்‌ 
மற்றும்‌ உண்மையான வருவாயின்‌ ஒரு பணமாக பணத்திற்கான 
கோரிக்கையை காட்டுகிறது. படம்‌. பணம்‌ கோரிக்கைச்‌ செயல்பாடு LகKPY 


K,h,0 அளவுருக்கள்‌ மற்றும்‌ ஆகியவை முறையே வருமானம்‌ (%) மற்றும்‌ 
82 


வட்டிவிகிதம்‌ (1) ஆகியவற்றிற்க்கான பணத்திற்கான தேவையை 
உணர்த்துகின்றன. இங்கு KPY என்பது பணத்திற்கான பரிவர்த்தனை. 
முன்னெச்சரிக்கை கோரிக்கை மற்றும்‌ HR உள்ள கோரிக்கை ஆகும்‌. 
பணத்திற்க்கான கோரிக்கை (பணப்புழக்க விருப்பம்‌). வட்டி விகிதத்தின்‌ 
செயல்பாடு என வரையறுக்கப்படூகிறது. 

வட்டி விகிதம்‌ அதிகமானால்‌ நிலையான அளவு வருமானத்தில்‌ குறைந்த 
அளவு பணம்‌ தேவைப்படுகிறது. வருமானத்தில்‌ அதிகரிப்பு பணத்திற்கான 
தேவை எழுப்புகிறது. இது பணம்‌ கோரிக்கை. அட்டவணையில்‌ ஒரு 
வலதுசாரி மாற்றத்தால்‌ காண்பிக்கப்படுகிறது. 


ஜே 
ட்‌ KAY 
2 ——— 
ன்‌ ரை ரகா 
ே ௦ ர்‌ 
(a) 
M 
X 
Yr 
pA 
r> 
0 Yi Y: Y 
வருமானம்‌ , வெளியீடு 
(b) 
14 
நீர 
[| 
& 
இ 
ட்‌ 83 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


1) 
முதலீட்டு செயல்பாடு 
M L 


வ ச்‌. 
குறிப்பு 


பணத்தின்‌ அளவு 
LM Curve 


H' L> 
Li 


0 M L 


Real Balances 


ர்‌? 
முதலீட்டு செயல்பாடு 
LL 


குறிப்பு 
EDM ESM 


வருமான வெளியீடு 
பணத்தின்‌ அளிப்பு தேவை மற்றும்‌ அளிப்பு 


அங்காடிச்‌ சந்தை மற்றும்‌ பணச்‌ சந்தையின்‌ அளிப்பு 


வட்டி விகிதம்‌ 


வருமானம்‌, வெளியீடு 


வட்டி விகிதம்‌ 


முதலீட்டு செயல்பாடு 


குறிப்பு 


வருமானம்‌ வெளியீடு 
இரண்டூச்‌ சந்தைகளின்‌ சமநிலையற்றத்‌ தன்மை 


வட்டி விகிதம்‌ 


வருமானம்‌, வெளியீடு 


7.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
1. விளைவுள்ள தேவை எவற்றைச்‌ சார்ந்துள்ளது.? 
2. தன்னிச்சையான முதலீடூ என்றால்‌ என்ன? 


7.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. விளைவுள்ள தேவையைச்‌ சார்ந்தே நாட்டின்‌ வேலைவாய்ப்பு, உற்பத்தி, 
வருவாய்‌ அமைகின்றது. விளைவுள்ள தேவை நுகர்வையும்‌ முதலீட்டையும்‌ 
சார்ந்துள்ளது. 

2. வருவாய்‌ மற்றும்‌ உற்பத்தி நிலைகளைச்‌ சாராமல்‌ மேற்கொள்ளக்‌ கூடிய 


முதலீடு தன்னிச்சையான முதலீடு எனப்படும்‌. இது வருமான நெகிழ்ச்சியற்றது. 


வருவாய்‌ மாற்றங்களால்‌ இத்தகைய முதலீடு பாதிக்கப்படுவதில்லை. 
இத்தகைய முதலீடு லாப நோக்கில்லாமல்‌ ஏற்படுகிறது. தொழில்‌ நுணுக்க 
மாற்றங்கள்‌, பருவகால மாற்றங்கள்‌, போர்‌ போன்ற புறக்காரணிகளால்‌ 


ஏற்படுகின்றது. 


7.7. சுருக்கம்‌ 


முதலீட்டின்‌ செயல்பாட்டின்‌ மூலம்‌ முதலீட்டின்‌ வகைகளை அறிந்து 
முதலீட்டினை தீர்மானிக்கும்‌ காரணிகளைக்‌ கூறுகின்றது. மூலதனத்தின்‌ 
முதலீட்டூுத்திறனின்‌ மூலம்‌ பணம்‌, சந்தை, சமநிலை மற்றும்‌ டூஆ 
வளைகோட்டினைக்‌ குறித்த செயல்பாடுகளை விளக்குகின்றது. 


86 


முதலீட்டு செயல்பாடு 


7.8 முக்கிய வார்த்தைகள்‌ 


குறிப்பு 

திட்டமிட்ட முதலீடு: திட்டமிட்ட முதலீடு (டயநென ழச நுஓயவெந 
ஐளெநளவஅநவெ) என்பது தொழில்‌ முயல்வோர்கள்‌ முதலீடு செய்ய 
எதிர்பார்க்கின்ற முதலீடானது அளவைக்‌ குறிக்கின்றது. திட்டமிட்ட 
முதலீடானது எதிர்பார்க்கும்‌ முதலீடு எனவும்‌ அழைக்கப்படுகிறது. இவ்வகை 
முதலீடு குறியிலக்குகளின்‌ (வயசபநவள) அடிப்படையில்‌ அமைகின்றது. 

திட்டமிடாத முதலீடு: திட்டமிடாத முதலீடு (ர௬ுடெயநென ஐளெநளவஅநவெ) 
என்பது தொழில்‌ முயல்வோர்கள்‌ எதிர்பாராமல்‌ மேற்கொள்ளும்‌ முதலீட்டைக்‌ 
குறிக்கின்றது. குறியிலக்குகள்‌ இல்லாமல்‌ இவ்வகை முதலீடு அமைகின்றது. 


மோசமான விற்பனையினால்‌ பொருள்தேக்கம்‌ ஏற்படும்‌ போது திட்டமிடாத 
முதலீடு நடைபெறுகின்றது. 
7.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.நிதி முதலீடு என்றால்‌ என்ன? 

2.தன்னிச்சையான முதலீடு, துர்ண்டப்பட்ட முதலீடு வேறுபடுத்துக. 
நெடுவினாக்களுக்கு விடையளி. 

1.முதலீட்டின்‌ வகைகளை விவரி. 

2.முதலீட்டினைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணிகளை விளக்குக. 


7.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. it\;> M.C.(2005), பேரியல்‌ பொருளாதார கருத்தியல்‌”, விகாஸ்‌ பப்ளிங்‌ 
ஹவுஸ்‌, புது டெல்லி. 


87 


பெருக்கி 


குறிப்பு 


அலகு 8: பெருக்கி 


அமைப்பு 

8.1. பொருள்‌ 

8.2. பண்புகள்‌ 

8.3. நிலையான மற்றும்‌ மாறும்‌ பெருக்கிகள்‌ 

8.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
8.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
8.6. சுருக்கம்‌ 

8.7 முக்கிய வார்த்தைகள்‌ 

8.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

8.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


8.1. பொருள்‌ 


கீன்சின்‌ வேலைக்‌ கோட்பாட்டில்‌ ஸ்ரீ பெருக்கி" மிகவும்‌ 
முக்கியமானதாகும்‌. முதலீட்டின்‌ விளைவு வேலை வாய்ப்பின்‌ மீது எப்படி 
இருக்கும்‌ என்பதை ஆராய வேலைவாய்ப்பு பெருக்கி என்ற கருத்தை 1931-ல்‌ 
ஆர்‌.எப்‌. கான்‌ (R.F.Khan) பயன்படுத்தினார்‌. கான்‌ அவர்களின்‌ கருத்தின்‌ 
அடிப்படையில்‌ கீன்ஸ்‌ தனது முதலீட்டூப்‌ பெருக்கி(5t௱ent multiplier) 
அல்லது வருவாய்‌ பெருக்கி([றCc௦றe யltiplier) என்ற கருத்தினை 
உருவாக்கினார்‌. கீன்சின்‌ பெருக்கி கருத்தானது நுகர்வின்‌ உளவியல்‌ விதி, 
இறுதிநிலை நுகர்வு நாட்டத்தின்‌  கெழு(ஊழ-நககலைநைவெ) ஆகிய 
கருத்துக்களின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளது. 
பெருக்கி என்பதன்‌ பொருள்‌ : 

முதலீட்டில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பானது அதைவிட அதிகமான 
விகிதத்தில்‌ வருமானத்தில்‌ எவ்வாறு கொண்டு வருகின்றது என்பதை 
ஸ்ரீபெருக்கி' என்ற கருத்து விளக்குகிறது. 
சாமுவேல்சன்‌ : ஸ்ரீபெருக்கி என்ற எண்ணைக்‌ கொண்டு முதலீட்டூ 
மாற்றத்தைப்‌ பெருக்கினால்‌ வருவாயில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ என்னவாக 
இருக்கும்‌ என்பதைக்‌ காணலாம்‌”. 


ஹேன்சன்‌: கின்சின்‌ முதலீட்டு பெருக்கி என்பது அதிகரித்த முதலீட்டோடும்‌, 


அதிகரித்த வருவாயோடும்‌ தொடர்புடைய கெழுவாகும்‌”. 
கீன்சின்‌ பெருக்கியானது தொடக்கத்தில்‌ முதலீட்டில்‌ ஏற்பட்ட 


அதிகரிப்பிற்கும்‌, வருவாயில்‌ இறுதியில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பிற்கும்‌, வருவாயில்‌ 
இறுதியில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பிற்கும்‌ உள்ள தொடர்பை விளக்குகிறது. 
68 


கீன்சின்‌ பெருக்கியானது முதலீட்டுப்‌ பெருக்கி அல்லது வருமானப்‌ பெருக்கி 
என அழைக்கப்படுகிறது. முதலீட்டில்‌ ஏற்படும்‌ மாந்றத்திற்கும்‌(4/) வருவாயில்‌ 
ஏற்படும்‌ மாந்றத்திற்கும்‌(Y) உள்ள விகிதமே பெருக்கி(மு) எனப்படும்‌. 


12 
Al 
மேற்கண்ட சூத்திரத்தின்‌ மூலம்‌ முதலீட்டில்‌ ஏற்பட்ட மாற்றத்தால்‌ வருவாயில்‌ 
ஏற்பட்ட மாற்றத்தைக்‌ கணக்கிடலாம்‌. 


AY=KxA 


8.2.பண்புகள்‌ 


பெருக்கியின்‌ பண்புகளைத்‌ தொகுத்துக்‌ கூறலாம்‌. 

1.இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ மாநாமை: பெருக்கி முழுக்கச்‌ 
செயல்படவருவாய்‌ பெருக்கம்‌ ஏற்படும்‌ பொழுது இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌ 
மாறக்‌ கூடாது. அதாவது நுகர்வுச்‌ சார்பு நிலையானதாக இருக்க வேண்டும்‌. 
ஏனென்றால்‌ பெருக்கி இறுதிநிலை விருப்பத்தையே சார்ந்து அமைகின்றது. 
எதிர்பாராத காரணங்களினால்‌ இறுதிநிலை நுகர்வு விருப்பம்‌. மாறினால்‌ 
பெருக்கியும்‌ மாறும்‌. 

2.தானே முதலீடு ஏற்படல்‌: முதலீடு தானே ஏற்படுவதாக இருக்க வேண்டும்‌. 
தானே ஏற்படும்‌ முதலீட்டில்‌ மாற்றம்‌ ஏற்படும்‌. ஆனால்‌ முதலீடு 
தூண்டப்பெற்றதாக இருக்காது. நுகர்வு கூடுவதால்‌ முதலீட்டை தூண்டுகின்ற 
முடுக்கி செயல்படாது. முடூக்கி விளைவு இருந்தால்‌ பெருக்கியிலும்‌ மாற்றம்‌ 
ஏற்படும்‌. 

3. கால இடைவெளியின்மை: வருவாயைப்‌ பெறுவதற்கும்‌ அதனைச்‌ 
செலவிடூவதந்கும்‌ இடையில்‌ நீண்ட கால இடைவெளி இருக்கக்‌ கூடாது. 
கால இடைவெளி இருந்தால்‌ பெருக்கி சரியாகச்‌ செயல்படாது 
உடனுக்குடனே வருவாயைச்‌ செலவிடுகின்ற பொழுது பெருக்கியும்‌ உடனே 
செயல்படுகிறது. 

4, மூடிய பொருளாதாரமாக இருத்தல்‌: பெருக்கி முழுமையாகச்‌ செயல்பட 
பொருளாதாரம்‌ மூடப்பெற்றதாக இருக்க வேண்டும்‌. இன்னொரு வகையில்‌ 
கூறினால்‌ பிற நாடுகளோடு எந்த வகையான வணிகத்‌ தொடர்பும்‌ 
வைத்திருக்க கூடாது. வாணிபத்‌ தொடர்பு இருந்தால்‌ பெருக்கி கூடுதலாகவோ 
குறைவாகவோ செயல்படும்‌. 

5.முதலீட்டை நிலைநாட்டல்‌: கூடுகிற புதிய முதலீட்டானதை பெருக்கி 
செயல்பட்டு முடியும்‌ வரை நிலைநிறுத்த வேண்டும்‌. தொடர்‌ இடைவெளியில்‌ 
ஒழுங்காக முதலீட்டளவு கூடிக்‌ கொண்டு வந்தால்தான்‌ பெருக்கி 
செயல்படும்‌. முதலீடு கூடாவிட்டால்‌ வருவாய்‌ குறையும்‌. 


89 


பெருக்கி 


குறிப்பு 


பெருக்கி 


குறிப்பு 


6.நிகர முதலீடு கூடல்‌: பொருளாதாரத்தில்‌ மொத்தத்தில்‌ நிகர முதலீடு கூட 
வேண்டும்‌. ஒரு துறையில்‌ முதலீடு கூடுகின்ற பொழுது அதே அளவிற்கு 
வேறு துறையில்‌ முதலீடூ குறைந்தால்‌ பெருக்கி செயல்படாது. 
எடுத்துக்காட்டாக, ஒரு நாட்டில்‌ பொது முதலீடு கூடுகின்ற அளவிற்கு தனியார்‌ 
முதலீடூ பெருகி விட்டால்‌ பெருக்கி செயல்படாது. 

7.நுகர்வு பொருட்கள்‌ கிடைத்தல்‌: முதலீடூ கூடுவதால்‌ வருவாய்‌ பெருகுவதன்‌ 
விளைவாக ஏற்படும்‌ விளைவுள்ள தேவைக்கேற்ப நுகர்‌ பொருட்கள்‌ கிடைக்க 
வேண்டும்‌. நுகர்பொருட்கள்‌ போதுமான அளவில்‌ கிடைத்தால்‌ தான்‌ மக்கள்‌ 
கூடுதலாக கிடைக்கும்‌ வருவாயை செலவிடுவார்கள்‌. இறுதிநிலை நுகர்வு 
விருப்பம்‌ குறையாமலிருக்க நுகர்பொருட்கள்‌ போதுமான அளவில்‌ கிடைக்க 
வேண்டும்‌. 

8.முழுநிறை வேலைவாய்ப்பு குறைவான நிலை: பொருளாதாரம்‌ முழுநிறை 
வேலைவாய்ப்புக்‌ குறைவான நிலையிலேயே இருக்க வேண்டும்‌. விருப்பமற்ற 
வேலையின்மை இருந்தால்‌ தான்‌ பெருக்கி செயல்படுவதன்‌ விளைவாக 
வருவாய்‌ உற்பத்தி வேலைவாய்ப்பு ஆகியவை கூடும்‌. 

9. நுகர்வு நடப்பு வருவாயைச்‌ சார்ந்த நிலை: நுகர்வு நடப்பு வருவாயை 
சார்ந்திருக்க வேண்டும்‌. கடந்த கால சேமிப்பை பயன்படூத்தினாலோ கடன்‌ 
வாங்கி செலவிட்டாலோ பெருக்கியின்‌ உண்மையான அளவு மாறும்‌. 

10.பிற உற்பத்திச்‌ சாதனங்கள்‌ கிடைத்தல்‌: உற்பத்திக்கு வேண்டியபிற 
சாதனங்கள்‌ எளிதாக தேவையான அளவில்‌ கிடைக்க வேண்டும்‌. 
11.விலையில்‌ மாற்றமின்மை: விலையில்‌ எந்த மாற்றமும்‌ ஏற்படக்‌ கூடாது. 
ஏனென்றால்‌ விலையில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ இறுதிநிலை நுகர்வு விருப்பத்தை 
மாற்றுவதால்‌ பெருக்கி பாதிக்கப்படும்‌. 


8.3. நிலையான மற்றும்‌ மாறும்‌ பெருக்கிகள்‌ 


முதலீட்டின்‌ ஆரம்ப அதிகரிப்புக்கும்‌ வருமானத்தின்‌ இறுதி 
அதிகரிப்புக்கும்‌ இடையில்‌ என்ன நடக்கிறது என்பதை கெய்ன்ஸின்‌ முதலீட்டூ 
பெருக்கக்‌ கோட்பாடு நமக்குத்‌ தெரிவிக்கவில்லை. 

மொத்த வருமானத்தின்‌ இறுதி அதிகரிப்பு எவ்வாறு, எந்த 
கட்டங்களில்‌ அல்லது நேர இடைவெளியில்‌ கிடைக்கிறது என்பதை அறிய 
எங்களுக்கு எந்த வழியும்‌ இல்லை. கெய்னீசியன்‌ பெருக்கி ஒரு சமநிலையின்‌ 
வருமான விரிவாக்க செயல்முறையைக்‌ காட்டுகிறது, அதுவும்‌ நிலையான 
அனுமானங்களின்‌ கீழ்‌. நிகழ்வுகளின்‌ உண்மையான வரிசை குறித்து எந்த 
யோசனையும்‌ கொடுக்கப்படவில்லை, நேரமும்‌ இல்லை. 

வருமான பரவலின்‌ முழு செயல்முறையும்‌ தானியங்கி, நேரம்‌ அல்லது 
பிற காரணிகளால்‌ பாதிக்கப்படாது. எடூத்துக்காட்டாக, தனியார்‌ மற்றும்‌ பொது 


90 


முதலீட்டின்‌ விளைவாக செலவினங்களில்‌ மாற்றங்கள்‌ நிகழும்போது மட்டுமே 
பெருக்கி இயங்காது என்பதை நினைவில்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌ நுகர்வு 
செலவினங்களின்‌ அதிகரிப்பு காரணமாகவும்‌ (கீன்ஸ்‌ குறுகிய காலத்தில்‌ 
அவை நிலையானவை என்று கருதினாலும்‌) நிகழும்‌. 

முதலீட்டு செலவுகள்‌ காலப்போக்கில்‌ நிலையானதாக இருந்தால்‌, 
சேமிப்பு சரிவு அல்லது வரிகளில்‌ குறைப்பு ஆகியவை நீண்டகாலமாக 
நுகர்வு செலவினங்களை அதிகரிக்க வழிவகுக்கும்‌, இது பெருக்க 
விளைவுகளுக்கு வழிவகுக்கும்‌. பிந்தைய கெயினீசிய எழுத்தாளர்கள்‌, 
பெருக்கத்தின்‌ அளவு கால தாமதத்தால்‌ பாதிக்கப்பட வேண்டும்‌ என்று 
சுட்டிக்காட்டியுள்ளனர்‌, அதாவது, குறிப்பிட்ட அளவு முதலீடுகள்‌ 
வருமானத்தை உயர்த்துவதில்‌ தங்கள்‌ முழு செல்வாக்கையும்‌ செலுத்த 
நேரம்‌ எடுக்கும்‌ என்பதன்‌ மூலம்‌ உணரலாம்‌. 
இதற்கிடையில்‌, புதிய முதலீடுகள்‌ நடந்திருக்கலாம்‌ மற்றும்‌ அவை பெருக்க 
விளைவுகளை  ஏற்படுத்தக்கூடும்‌. நேரம்‌ தாமதமாக இருந்தால்‌, இறுதி 
சமநிலை நிலையை அடைய அதிக நேரம்‌ எடுக்கும்‌, வருமானம்‌ பின்னடைவு 
இல்லாததை விட மெதுவாக உயரும்‌. இதுபோன்ற பின்னடைவுகளின்‌ 
விளைவுகள்‌ முக்கியமில்லை என்று கெய்ன்ஸ்‌ நினைத்ததாகத்‌ தெரிகிறது. 
ஆனால்‌ உண்மையான பெருக்கி, பொருளாதாரத்தில்‌ செயல்படும்‌ மாறும்‌ 
சக்திகளை கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 

விமர்சகர்களின்‌ கூற்றுப்படி, கெயினீசியன்‌ நிலையான பெருக்கினை 
டைனமிக்‌ பெருக்கி மூலம்‌ மாற்றுவது நல்லது. இது நிகழ்வுகளை 
மாற்றுவதை கணக்கில்‌ எடுத்துக்கொள்கிறது. இந்த அவதானிப்புகள்‌ 
இருந்தபோதிலும்கூட,  கெய்ன்ஸ்‌ சுருக்கமாக, பெருக்கத்தின்‌ மூன்று 
வெவ்வேறு கருத்துக்களை விவாதித்தார்‌ என்பதை நினைவில்‌ கொள்வது 


பயனுள்ளது: பெருக்கத்தின்‌ தர்க்கரீதியான கோட்பாடு நேரம்‌ தாமதமில்லை 


என்று கருதுகிறது, நேரம்‌ தாமதமாகிறது மற்றும்‌ “ஒப்பீடு” அடிப்படையில்‌ 


பெருக்கத்தின்‌ கால பகுப்பாய்வு கருத்து நிலைமாற்ற செயல்முறை அல்லது 


பாதை முற்றிலும்‌ தவிர்க்கப்பட்ட பெருக்கத்தின்‌ புள்ளிவிவரங்களின்‌ காலமற்ற 
கருத்து. 
விவாதம்‌ இன்னும்‌ தொடர்கிறது. ஒருபுறம்‌, தெளிவுபடுத்த வேண்டிய சில 


புள்ளிகள்‌ இருந்தன, மறுபுறம்‌, ஜோஹன்சன்‌, கான்‌ மற்றும்‌ கெய்ன்ஸ்‌ 
ஆகியவற்றின்‌ மிகவும்‌ எளிமைப்படுத்தப்பட்ட மாதிரிகள்‌ சில திசைகளில்‌ 
மாற்றங்கள்‌ மற்றும்‌ நீட்டிப்பு தேவை. தற்போதைய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட 
பல திசைகளில்‌ இரண்டை நாம்‌ எடுக்க விரும்புகிறோம்‌. 
இவை பின்வருமாறு விளக்கலாம்‌: 

முதல்‌ திசையானது பெருக்கி செயல்முறை தன்னைத்தானே 
செயல்படுத்துவதந்கு எடுக்கும்‌ நேரத்துடன்‌ தொடர்புடையது. முதல்‌, 


91 


பெருக்கி 


குறிப்பு 


பெருக்கி 


குறிப்பு 


இரண்டாவது, மூன்றாவது போன்ற காலகட்டத்தில்‌ (குறிப்பாக மாறும்‌ பெருக்கி 
வியத்தில்‌) பெருக்க விளைவுகளைப்‌ பற்றி நாங்கள்‌ பேசுகிறோம்‌, மேலும்‌ 
ஒரு சிறிய எண்ணிக்கையிலான காலங்களுக்குப்‌ பிறகு விளைவுகளின்‌ அளவு 
இறுதி சமநிலை மதிப்புக்கு மிக அருகில்‌ உள்ளது என்பதை நினைவில்‌ 
கொள்க. எனவே, இந்த காலங்கள்‌ ஒரு நாள்‌, ஒரு வாரம்‌, ஒரு மாதம்‌ 
அல்லது ஒரு வருடம்‌ நீடிக்கிறதா என்பதை நாம்‌ இன்னும்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

காரணத்திற்கும்‌ விளைவுக்கும்‌ இடையிலான இடைவெளி மிக 
நீண்டதல்ல என்று ஜோஹன்சன்‌ உணர்ந்தார்‌. மாறாக காரணமும்‌ விளைவும்‌ 
ஒன்றாக கைகோர்த்துச்‌ செல்லுங்கள்‌. அவரது கருத்து சரியானது என்பது 
சாத்தியமானது மற்றும்‌ சாத்தியமானது. இன்னும்‌ சரியான பதிலைப்‌ பெற, 
அனுபவப்‌ பணிகள்‌ மற்றும்‌ ஆராய்ச்சி நிறைய தேவை. இந்த கேள்விகளுக்கு 
பதிலளிக்க முயற்சிகள்‌ ௭..ப்‌. மக்லப்‌ மற்றும்‌ சமீபத்தில்‌ ஜி. அக்லே 
ஆகியோரால்‌ செய்யப்பட்டது. 

ஆகவே, பெருக்கத்தின்‌ தூய கோட்பாடு, ஷநுகர்வு முனைப்பு” மற்றும்‌ 
ஷபெருக்கி' ஆகியவற்றுக்கு இடையேயான வரையறை உறவைக்‌ 
காட்டுகிறது. ஷபெருக்கி' என்ற தலைப்பின்‌ கீழ்‌ அடிக்கடி எழும்‌ பல 
சிக்கல்கள்‌ பெருக்கத்தின்‌ தூய கோட்பாட்டிற்கு வெளியே உள்ளன. மேலே 
குறிப்பிட்டுள்ள சிக்கல்களைத்‌ தவிர, வேறுபட்ட சிக்கல்களின்‌ கீழ்‌ 
கொடுக்கப்பட்ட அளவு செலவினங்களுடன்‌ தொடர்புடைய நிகர முதலீட்டின்‌ 
அளவை நிர்ணயித்தல்‌ மற்றும்‌ பெருக்கத்தின்‌ எண்‌ மதிப்பை நிர்ணயித்தல்‌ 
ஆகியவற்றுடன்‌ பிற சிக்கல்கள்‌ தொடர்புடையவை. 

கெய்ன்ஸ்‌ அடிப்படை உளவியல்‌ சட்டம்‌ குறிப்பிடும்‌ தனிநபரின்‌ 
எம்‌.பி.சி, சமூகத்தின்‌ ஒட்டுமொத்த MPS (பெருக்கி) தீர்மானிக்க 
சாதாரணமாக முக்கியமான பல காரணிகளில்‌ ஒன்றாகும்‌. எனவே, 
காலப்போக்கில்‌ பெருக்கத்தின்‌ ஸ்திரத்தன்மையை நாம்‌ பெரிதுபடூத்த 
தேவையில்லை. 

பகுப்பாய்வு நோக்கத்திற்காக சில நேரங்களில்‌ நிலையான 
பெருக்கத்திற்கும்‌ மாறும்‌ பெருக்கத்திற்கும்‌ அடையில்‌ வேறுபாடூ 
செய்யப்படுகிறது. நிலையான பெருக்கத்தை, ஒப்பீட்டு நிலையான பல 
நேரங்கள்‌ ஒரே நேரத்தில்‌ பெருக்கி, தருக்க பெருக்கம்‌, காலமற்ற பெருக்கல்‌, 
காலமற்ற பெருக்கம்‌ மற்றும்‌ உடனடி பெருக்கியாக இருக்கும்‌. 

நிலையான பெருக்கத்தின்‌ கருத்து முதலீட்டிலுள்ள மாற்றங்கள்‌ 


உடனடியாக வருமானத்தில்‌ மாற்றம்‌ எற்படுகின்றன என்பதைக்‌ குறிக்கிறது. 
அதாவது, முதலீட்டு மாற்றத்திற்கும்‌, வருமான மாற்றத்திற்கும்‌ இடையில்‌ எந்த 
காலத்திலும்‌ தாமதம்‌ இல்லை. முதலீட்டு திட்டத்தில்‌ ஒரு ரூபாய்‌ 
செலவழிக்கப்படும்‌ தருணத்தில்‌, சமூகத்தின்‌ வருமானம்‌ பல மடங்கு 


92 


அதிகரிக்கிறது. காலம்‌ மற்றும்‌ பெருக்கம்‌ என அறியப்படும்‌ மாறும்‌ 
பெருக்கத்தின்‌ கருத்து ஆகும்‌. முதலீட்டு மாற்றம்‌ அல்லது வருமானத்தின்‌ 
மற்ற உறுதிப்பாட்டின்‌ விளைவாக வருவாய்‌ மாற்றம்‌ எந்த படிப்படியான 
செயல்முறை உள்ளது. வருமானத்தில்‌ மாற்றத்தின்‌ செயல்முறை ஒரு கால 
தாமதம்‌. வருவாய்‌ உற்பத்தி மற்றும்‌ நுகர்வு செலவினத்தின்‌ மூலம்‌ பெருக்க 
செயல்முறை செயல்படுகிறது. மாறும்‌ பெருக்கி வருமானத்தில்‌ மாற்றம்‌ பெறும்‌ 


செயல்முறை மற்றும்‌ முதலீட்டில்‌ மாற்றம்‌ காரணமாக வெவ்வேறு 
கட்டங்களில்‌ நுகர்வு மாற்றம்‌ கணக்கில்‌ எடுத்து அதை முதலீட்டிலான 
மாற்றத்தின்‌ விளைவாக ஏற்படும்‌ வருவாயின்‌ மாற்றத்தின்‌ நிலக்‌ கணக்கீடு 


செய்யப்படும்‌. 


8.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1.பெருக்கி என்றால்‌ என்ன? 


2.நிகர முதலீட்டு கூடூதலில்‌ பெருக்கியின்‌ செயல்பாடு என்ன? 


8.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. முதலீட்டில்‌ ஏற்படும்‌ மாற்றத்திற்கும்‌(47) வருவாயில்‌ ஏற்படும்‌ 
மாற்றத்திற்கும்‌(41*) உள்ள விகிதமே பெருக்கி(மு) எனப்படும்‌. 

முறி 

2. பொருளாதாரத்தில்‌ மொத்தத்தில்‌ நிகர முதலீடு கூட வேண்டும்‌. ஒரு 
துறையில்‌ முதலீடூ கூடுகின்ற பொழுது அதே அளவிற்கு வேறு துறையில்‌ 
முதலீடு குறைந்தால்‌ பெருக்கி செயல்படாது. எடுத்துக்காட்டாக, ஒரு நாட்டில்‌ 
பொது முதலீடு கூடுகின்ற அளவிற்கு தனியார்‌ முதலீடு பெருகி விட்டால்‌ 
பெருக்கி செயல்படாது. 


8.6. சுருக்கம்‌ 


கீன்சின்‌ பெருக்கியானது தொடக்கத்தில்‌ முதலீட்டில்‌ ஏற்பட்ட 
அதிகரிப்பிற்கும்‌, வருவாயில்‌ இறுதியில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பிற்கும்‌, வருவாயில்‌ 
இறுதியில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பிற்கும்‌ உள்ள தொடர்பை விளக்குகிறது. 
பெருக்கியின்‌ பண்புகளை விவரித்து நிலையான மற்றும்‌ மாறும்‌ பெருக்கிகள்‌ 
குறித்து விவரிக்கின்றது. 


8.7. முக்கிய வார்த்தைகள்‌ 


கால இடைவெளியின்மை: வருவாயைப்‌ பெறுவதற்கும்‌ அதனைச்‌ 
செலவிடூவதந்கும்‌ இடையில்‌ நீண்ட கால இடைவெளி இருக்கக்‌ கூடாது. 


93 


பெருக்கி 


குறிப்பு 


பெருக்கி 


குறிப்பு 


தானே முதலீடு ஏற்படல்‌: முதலீடு தானே ஏற்படுவதாக இருக்க வேண்டும்‌. 


தானே ஏற்படும்‌ முதலீட்டில்‌ மாற்றம்‌ ஏற்படும்‌. அத்தகைய 
தூண்டப்பெற்றதாக இருக்காது. 


முதலீடூ 


8.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 
1.கெயினியனின்‌ பெருக்கிக்‌ கருத்து என்ன? 

2.மூடிய பொருளாதாரம்‌ என்றால்‌ என்ன? 
நெடுவினாக்களுக்கு விடையளி. 

1.பெருக்கியின்‌ பண்புகளை விவரி. 

2.நிலையான மற்றும்‌ மாறும்‌ பெருக்கிகள்‌ பற்றி விவரி. 


8.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


if;> M.C. (2005), பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை”, 
பப்ளிங்‌ ஹவுஸ்‌, புது டெல்லி. 


94 


விகாஸ்‌ 


அலகு 9: முடுக்கி 


முடுக்கி 


அமைப்பு: 

9.1. பொருள்‌ 

9.2. பண்புகள்‌ குறிப்பு 
9.3. தூண்டப்பட்ட முதலீடு மற்றும்‌ முடுக்கி 

9.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
9.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
9.6. சுருக்கம்‌ 

9.7. முக்கிய வார்த்தைகள்‌ 

9.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

9.9. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


9.1.பொருள்‌: 


ஹேன்சன்‌ பெருக்கியையும்‌ இணைத்து இவற்றின்‌ கூட்டு விளைவால்‌ 
முதலீட்டிலும்‌ நுகர்விலும்‌ என்னென்ன மாற்றங்கள்‌ ஏற்படும்‌ என்பதை 
விளக்குகின்றார்‌. அவர்‌ பெருக்கி, முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவினை 
மிகைப்‌ பெருக்கி (ளூரிநச அரடவனிடநைச) என்றம்‌ நெம்புகோல்‌ இயக்க 
விளைவு (டநஎநசயபந நககநஉவ) என்றும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
கருத்து விளக்கம்‌ 

தானெழும்‌ முதலீட்டில்‌ ஏற்படும்‌ கூடுதல்‌ எந்த ஒரு மாற்றமும்‌ தேசிய 
வருவாயில்‌ பெருக்கல்‌ விளைவை ஏற்படுத்துகின்றது. வருவாய்‌ கூடுவதால்‌ 
நுகர்வும்‌ கூடும்‌. நுகர்வு கூடுவதால்‌ முதலீட்டில்‌ விரைவான முடுக்கப்பட்ட 
விளைவு ஏற்படும்‌. முதலீட்டு மாந்றம்‌ மறுபடியுமாக வருவாயிலும்‌ 
மாற்றங்களை ஏற்படுத்தும்‌. இந்த விளைவுகள்‌ தொடர்‌ வட்டமாக 
ஏற்படுகின்றன. விரிவடையும்‌ பொழுது பொருளாதாரம்‌ செழிப்பு நிலைக்கும்‌. 
சுருங்கும்‌ பொழுது மந்த நிலைக்கும்‌ மாறி மாறிச்‌ செல்லும்‌. இந்த தொடர்‌ 
உறவினை. 


Ia Y C li Y C Ii 
என்று குறிப்பிடுவது மரபு. 

இறுதி நிலை சேமிப்பு விருப்புக்கும்‌ இறுதி நிலை முதலீட்டு 
விருப்புக்குமுள்ள வித்தியாசத்தின்‌ தலைகீழ்ப்‌ பின்னமே பெருக்கி முடுக்கி 


95 


முடுக்கி 


குறிப்பு 


பின்னிய செயல்‌ விளைவு ஆகும்‌ என்றும்‌ வரையறை செய்கின்றனர்‌. 
இதனைக்‌ கணிதச்‌ சமன்பாட்டின்‌ அடிப்படையில்‌ 
1 
ST 
வரைபட விளக்கம்‌ : 
பெருக்கி - முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவினை பின்‌ கண்ட 


வரைபடம்‌ ஒன்றாலும்‌ விளக்கலாம்‌. 


வரைபடத்தில்‌ ளுளு சேமிப்புக்‌ கோடாகும்‌. ஜஜ முதலீட்டுக்‌ 
கோடாகும்‌. நு என்னும்‌ புள்ளியில்‌ அவ்விரு கோடுகளும்‌ ஒன்றையொன்று 
வெட்டுகின்றன. இப்‌ புள்ளியில்‌ தான்‌ பொருளாதாரச்‌ சம நிலை 
தோன்றுகின்றது. இப்புள்ளியில்‌ சேமிப்பும்‌ முதலிடூும்‌ சமமாக இருக்கும்‌. 
அவை நுலுக்குச்‌ சமமாகும்‌. முதலீடு தூண்டப்படுமாயின்‌ வருவாயும்‌ முலு, 
ஆக அதிகரிக்கிறது. கூடிய வருமானம்‌ லுலு, க்குச்‌ சமமாகும்‌. பெருக்கி- 
முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவு மொத்தம்‌ லுலு, ஆகும்‌. இதில்‌ லுலு! 
கூடிய வருவாய்‌ பெருக்கியின்‌ விளைவாலும்‌ லுலு, வருவாய்‌ அதிகரிப்பு 


முடூக்கியின்‌ விளைவாலும்‌ ஏற்படுகின்றன. 
முக்கியத்துவம்‌ 
1. நாட்டு வருவாய்‌ எவ்வாறு விரைவாகப்‌ பெருகுகிறது என்பதை மிகைப்‌ 
பெருக்கிக்‌ கருத்து விளக்குகிறது. 
2. வாணிபச்‌ சுழல்களின்‌ இயல்பையும்‌ போக்கையும்‌ அறிய மிகைப்‌ 
பெருக்கி கருத்து துணை செய்கிறது. 
3. வாணிபச்‌ சுழல்களில்‌ ஏற்படும்‌ திருப்பு முனைகளை விளக்குவதற்கு 
மிகைப்‌ பெருக்கி 
கருத்து துணை செய்கிறது. 


96 


2.ஹிக்ஸின்‌ வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாடு 
முன்னுரை 

வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாட்டுக்கு ஒரு பங்கு (யு உழவெசழைரவழைெ 
வழ வாந வுசயனந ஊலஉடந) என்னும்‌ நூலில்‌ பெருக்கி மற்றும்‌ முதலீட்டுக்‌ 
கருத்துக்களை இணைத்து வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாடு ஒன்றினை 
உருவாக்கினார்‌. பேரா. ஹிக்ஸ்‌ பெருக்கி முதலீடூ கருத்துக்களை ஏற்கனவே 
கீன்ஸ்‌ அறிமுகப்படுத்தியுள்ளார்‌. ஹிக்ஸ்‌ முதலீட்டை தானெழுந்த முதலீடூ 
(யரவழழெ௮ழரள ளெநெளவஅநவெ). தூண்டப்‌ பெற்ற முதலீடு (ஜனெரஉநன 
மைஎநளவஅநவெ) என இரண்டு வகையாகப்‌ பகுத்துள்ளார்‌. 
தானெழுந்த முதலீடூ 

முதலீட்டுத்‌ தேவை மற்றும்‌ பல காரணிகளுக்காக ஏற்படும்‌ முதலீடு 
தானெழுந்த முதலீடு எனப்படும்‌. தானெழுந்த முதலீடு ஒரு குறிப்பிட்ட 
விகிதத்தில்‌ அதிகரித்துக்‌ கொண்டே செல்லும்‌. தானெழுந்த முதலீட்டின்‌ 
காரணமாக மக்கள்‌ வருவாய்‌ ஒரு குறிப்பிட்ட அளவில்‌ அதிகரிக்கும்‌ 
பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவே இது ஆகும்‌. 
தூண்டப்‌ பெற்ற முதலிடு 

உற்பத்தியில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களால்‌ தூண்டப்படும்‌ முதலீடு 
தூண்டப்‌ பெற்ற முதலீடு எனப்படும்‌ உற்பத்தி அதிகரிக்கும்‌ பொழுது 
தூண்டப்‌ பெற்ற முதலீடும்‌ அதிகரிக்கும்‌ எடுத்துக்காட்டு தேவை அதிகரிப்பு 
நிரந்தரமானதாக இருக்கும்‌ எனக்‌ கருதப்பட்டால்‌ அதிகளவு உற்பத்தியை 
மேற்கொள்வது இன்றியமையாதது ஆகும்‌. இதனால்‌ மூலதனப்‌ பண்டங்களின்‌ 
இருப்பு தொழிலில்‌ அதிகரிக்கும்‌ இதனைப்‌ பின்‌ கண்ட வரைபடம்‌ மூலம்‌ 


விளக்கலாம்‌. 
ம. 
ந 
1 
ட்ட: 
௦ 2 
X 
OX அச்சில்‌ காலத்தையும்‌ 13% அச்சில்‌ பொருளாதார 


நடவடிக்கைகளின்‌ நிலையையும்‌ குறிக்கின்றோம்‌. AA கோடு தானெழுந்த 
முதலீட்டளவைக்‌ குறிக்கும்‌. இது ஓர்‌ குறிப்பிட்ட வேகத்தில்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டே செல்லும்‌. Lட5§ கோடு பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ 
விளைவால்‌ ஏற்பட்ட சம நிலை வருவாய்‌ நிலையக்‌ குறிக்கும்‌ கோடாகும்‌. 


97 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


EE கோடூ சம நிலை உற்பத்திப்‌ பாதையைக்‌ குறிக்கிகும்‌ கோடாகும்‌. AA 
EE கோடூகளுக்கிடைப்பட்ட செங்குத்து உயரம்‌ பெருக்கி முடுக்கி இவற்றின்‌ 
பின்னிய செயல்‌ விளைவு ஆகும்‌. குகு என்பது முழு நிலை வேலை 
வாய்ப்பின்‌ உச்ச எல்லையைக்‌ குறிப்பிடும்‌. £ 
முதலில்‌ உற்பத்தி £ ஆக அதிகரிக்கிறது. இது தற்காலிகமான அதிகரிப்பே 
இந்த அதிகரிப்பு தானெழுந்த முதலீட்டு அதிகரிப்பால்‌ ஏற்பட்டதாகும்‌. 
தானெழுந்த முதலீடு வெகு விரைவில்‌ குறையும்‌. எனினும்‌ தூண்டப்‌ பெற்ற 


என்பது விரிவாக்கப்‌ பாதை 


முதலீடு உச்ச வரம்பை ஒஃக்கு உயர்துக்கிறது க்கும்‌ மேல்‌ அது குறையத்‌ 
தொடங்குகிறது. இது வாணிபச்‌ சுழலின்‌ இறங்கு முகமாகும்‌. வாணிபச்‌ 
சுழலின்‌ இறங்குமுகமானது PRR: என்னும்‌ பாதையில்‌ செல்வது போல 
தொடர்ச்சியாகவும்‌ மெதுவாகவும்‌ இருக்கலாம்‌. இல்லையெனில்‌ “சுசு, என்னும்‌ 
பாதையில்‌ செல்வது போல விரைவாகவும்‌ இருக்கலாம்‌. பொதுவாக இறங்கு 
முகம்‌ விரைவானதாகவே இருக்கும்‌. 


எடுகோள்கள்‌: 

1. தானெழுந்த முதலீடு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட வேகத்தில்‌ 
அதிகரித்துக்‌ கொண்டே செல்ல வேண்டும்‌. 

2. காலப்‌ போக்கில்‌ சேமிப்பு-முதலீட்டூக்‌ கெழுக்கள்‌ பாதிக்கப்படூகிறது. 
இதனால்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ சம நிலையானது சீராக 
இல்லாமல்‌ சறுக்கும்‌ சம நிலையாக மாறும்‌. 

3. பெருக்கி, முடுக்கி இவை மாறாத நிலையான மதிப்பைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. 

4. முழு நிறை வேலை வாய்ப்பு நிலைக்கு ஒர்‌ உச்ச வரம்பு இருக்கிறது. 
இந்நிலைக்கு மேலாகப்‌ பொருளாதாரம்‌ விரிவடைய முடியாது. 

குறைகள்‌: 

1. கீன்ஸின்‌ நுகர்வுக்‌ சார்பு நிலையானதாகும்‌. இதன்‌ அடிப்படையில்‌ 
வாணிபச்‌ சுழலின்‌ பல்வேறு நிலைகளிலும்‌ பெருக்கியின்‌ மதிப்பு 
நிலையாக இருக்கும்‌ என ஹிக்ஸ்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ளார்‌. இதுவும்‌ 
தவறே ஆகும்‌. 

2. முடூக்கியின்‌ மதிப்பும்‌ நிலையானதென ஹிக்ஸ்‌ எடுத்துக்‌ 
கொண்டுள்ளார்‌. இதுவும்‌ தவறே ஆகும்‌. 

3. தானெழுந்த முதலீடு வாணிபச்‌ சுழலின்‌ பல்வேறு நிலைகளிலும்‌ 
தொடர்ச்சியாக இருக்கும்‌ என்று ஹிக்ஸ்‌ கருதுகிறார்‌. இதுவும்‌ 
உண்மைக்குப்‌ புறம்பானதே ஆகும்‌. 

4. தானெழுந்த முதலீட்டூக்கும்‌, தூண்டப்‌ பெற்ற முதலீட்டுக்கும்‌ 
வித்தியாசம்‌ காண்பது கடினமாக இருக்கிறது. ஏனெனில்‌ குறுகிய 
காலத்தில்‌ தானெழுந்த முதலீடு தூண்டப்பெற்ற முதலீடாக மாறுகிறது. 

98 


5. வாணிபச்‌ சுழலுக்கு மேல்‌ வரம்பு நிர்ணயித்த ஹிக்ஸின்‌ கோட்பாடூ 
மந்தம்‌ தோன்றுவது எவ்வாறு என்பதைச்‌ சரிவர விளக்கத்‌ தவறி 
விட்டது. 
பணக்‌ காரணிகளின்‌ பங்கு ஹிக்ஸின்‌ கோட்பாட்டில்‌ சூழப்பட்டுள்ளது. 

தனது நூலின்‌ ஒரு பகுதியில்‌ பண வாட்டம்‌ தோன்ற பணக்‌ காரணிகள்‌ தான்‌ 


காரணமென்றும்‌ மற்றொரு பகுதியில்‌ பெருக்கி-முடுக்கி தான்‌ காரணமென்றும்‌ 
அவர்‌ கூறுகிறார்‌. 


கீன்சின்‌ கோட்பாட்டுக்‌ கருவிகளும்‌ வளர்ச்சி குறைந்த நாடுகளும்‌: 
1.உறுதியுள்ள தேவை: 

கீன்சின்‌ கோட்பாட்டின்படி வளர்ச்சியடைந்த நாடூகளில்‌ 
வேலையின்மைக்கு காரணம்‌ உறுதியுள்ள தேவைக்‌ பற்றாக்‌ குறையாகும்‌. 
மாறாக பின்தங்கிய நாடூகளில்‌ வேலையின்மைக்கு காரணம்‌ மூலதனம்‌ 
பற்றாக்குறையாகும்‌. 
2.நுகர்வு நாட்டம்‌ 

முன்னேற்றமடைந்த நாடுகளின்‌ தொகு தேவைப்‌ பற்றாக்குறைக்குக்‌ 
காரணம்‌ குறைவான நுகர்வு நாட்டமும்‌, அதிகமான சேமிப்பு நாட்டமும்‌ 
ஆகும்‌. ஆனால்‌ பின்தங்கிய நாடூகளில்‌ இறுதி நிலை நுகர்வு நாட்டம்‌ 
அதிகமாக உள்ளது. இந்நாடூகிளல்‌ வருவாயில்‌ பெரும்‌ பகுதியை நுகர்வு 
பண்டங்களில்‌ செலவிடுகின்றனர்‌. இதன்‌ விளைவாக பின்தங்கிய நாடுகளில்‌ 
வருமானமோ அல்லது வேலைவாய்ப்போ அதிகமாக இருப்பதில்லை. 
3.சேமிப்பு: 

சேமிப்பு என்பது வளர்ச்சியடைந்த நாடுகளைப்‌ பொருத்தளவில்‌ 
சமூகக்‌ குற்றமாகும்‌ என கீன்ஸ்‌ கருதுகிறார்‌. ஏனெனில்‌ சேமிப்பானது மொத்த 
விளைவுள்ள தேவையைக்‌ குறைக்கும்‌ வளர்ச்சியடைந்த நாடுகளில்‌ மந்த 
காலத்தில்‌ உள்ள விளைவுள்ள தேவைப்‌ பற்றாக்குறையை நுகர்வைக்‌ 
கூட்டுவதன்‌ மூலமும்‌ சேமிப்பைக்‌ குறைப்பதன்‌ மூலமும்‌ தீர்க்க முடியும்‌. 

ஆனால்‌ பின்தங்கிய நாடுகளைப்‌ பொருத்தளவில்‌ சேமிப்பு 
நல்லதாகும்‌. நுகர்வைக்‌ குறைத்து, சேமிப்பை அதிகப்படுத்தினால்தான்‌ 
பின்தங்கிய நாடுகள்‌ வளரமுடியும்‌. நுகர்வை குறைத்து சேமிப்பைக்‌ கூட்டுவது 
முதலாக்கத்தையும்‌ முதலீட்டையும்‌ உயர்த்தி வேலையின்மையைப்‌ போக்கி 
வறுமையின்‌ நச்சுச்சூழல்‌ வட்டத்தை நீக்க உதவும்‌. 

கீன்சின்‌ கோட்பாடு செலவுக்‌ கோட்பாடாகும்‌. ஆனால்‌ பின்தங்கிய 
நாடுகளுக்கு தேவைப்படுவது சேமிப்புக்‌ கோட்பாடாகும்‌. 
4.மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறன்‌: 

மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனுக்கும்‌, முதலீட்டிற்கும்‌ 
தலைகீழான தொடர்பு உண்டு என கீன்ஸ்‌ குறிப்பிடுவது வளர்ச்சியடைந்த 


99 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


நாடூகளுக்குப்‌ பொருந்தும்‌ முன்னேற்றமடைந்த நாடூகளில்‌ முதலீடு 
அதிகரிக்கும்போது மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கதிறன்‌ குறைகின்றது. 
ஆனால்‌ கீன்ஸ்‌ குறிப்பிடும்‌ முதலீடு மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கதிறன்‌ 
தொடர்பு பின்தங்கிய நாடுகளுக்குப்‌ பொருந்தாது. ஏனெனில்‌ இந்நாடுகளில்‌ 
முதலீடும்‌ குறைவாக உள்ளது. மூலதனத்தின்‌ இறுதிநிலை ஆக்கத்திறனும்‌ 
குறைவாக உள்ளது. இந்த முரண்பாட்டிந்குக்‌ காரணம்‌ மூலதனம்‌ மற்றும்‌ 
இதர சாதனைப்‌ பற்றாக்குறைகள்‌ குறுகிய அங்காடி அதிக உற்பத்திச்‌ 
செலவு பின்தங்கிய பண அங்காடி போன்றவையாகும்‌. 
5.வட்டிவீதம்‌: 
கீன்ஸ்‌ கருத்துப்படி பணத்தின்‌ அளிப்பு அதிகமாகும்‌ போது 
வட்டிவீதம்‌ குறைவதால்‌ முதலீடூ தூண்டப்பட்டு வருமானமும்‌ வேலைவாய்ப்பும்‌ 
அதிகமாகின்றன. ஆனால்‌ வளர்ச்சி குறைந்த நாடுகளில்‌ பணத்தின்‌ அளிப்பு 
அதிகமாகும்போது வட்டிவீதம்‌ குறைவதற்குப்‌ பதிலாக விலைகள்‌ 
அதிகரிக்கின்றன. 
6.பெருக்கி: 
சில எடுகோள்கள்‌ உண்மையாக இருக்கும்போது பெருக்கி 
செயல்படும்‌ கீன்சின்‌ பெருக்கிக்‌ கோட்பாடானது வளர்ச்சியடைந்த நாடுகளில்‌ 
செயல்படூவதற்குக்‌ காரணங்கள்‌ பின்வருமாறு: 
ஈ விருப்பமற்ற வேலையின்மை நிலவுதல்‌ 
ஈ நுகர்வுப்‌ பண்டங்கள்‌ தொழில்களில்‌ எச்சத்திறன்‌ நிலவுதல்‌ (எனவே 
அளிப்பைக்‌ கூட்ட முடியும்‌) 
ஈ மின்சாரம்‌ கச்சாப்‌ பொருட்கள்‌ போன்ற மூலதனப்‌ பொருட்களின்‌ 
அழிப்பு நெகிழ்ச்சியுள்ளதாக இருத்தல்‌. 
1 பண்டங்களின்‌ தேவை கூடும்போது அளிப்பை சிரமமின்றி கூட்டும்‌ 
சூழ்நலை (தொழில்‌ முக்கிய துறையாக உள்ளது) 
ஆனால்‌ மேற்கண்ட சூழ்நிலைகள்‌ வளர்ச்சி குறைந்த நாடுகளில்‌ 
இல்லாததால்‌ கீன்சின்‌ பெருக்கி கோட்பாடு இந்நாடுகளுக்குப்‌ பொருந்தாது. 


பின்தங்கிய நாடுகளில்‌ கீன்சின்‌ பெருக்கிக்‌ கோட்பாடானது 
செயல்படாததற்குக்‌ காரணங்கள்‌ பின்வருமாறு. 
ஈ விருப்பமற்ற வேலையின்மையும்‌, மறைமுக வேலையின்மையும்‌ 
நிலவுதல்‌. 


ஈ நுகர்வுப்‌ பண்டங்கள்‌ தொழில்களில்‌ எச்சதிறன்‌ இல்லை. 

ஈ மின்சாரம்‌ கச்சாப்பொருட்கள்‌ போன்ற மூலதனப்‌ பொருட்களின்‌ 
அளிப்பு நெகிழ்ச்சியற்று உள்ளது. 

1 பண்டங்களின்‌ தேவை கூடும்போது அளிப்பைக்‌ கூட்ட முடியாது. 
ஏனெனில்‌ பின்தங்கிய நாடுகளில்‌ வேளாண்மை முக்கியத்துறையாக 
உள்ளது. வேளாண்மைப்‌ பொருகட்களின்‌ அளிப்பு நெகிழ்ச்சியற்றது. 

100 


இந்நாடுகளில்‌ பராமரிப்பற்காக வேளாண்மை மேற்கொள்ளப்படுகின்றது. 
பழைய உற்பத்தி முறைகளைப்‌ பின்பற்றுவதால்‌ வேளாண்மை உற்பத்தி 
குறைவாக உள்ளது. கீன்சின்‌ பெருக்கி இந்தியாவில்‌ செயல்படாததற்குக்‌ 


காரணம்‌ உண்மை வருமானம்‌ நெகிழ்ச்சியற்று இருப்பதாகும்‌. 


கீன்சின்‌ கொள்கை நடவடிக்கைகளும்‌ வளர்ச்சி குறைந்த நாடூகளும்‌. 


1.பற்றாக்குறை வரவு-செலவுத்‌ திட்டத்தை மேற்கொண்டு அரசின்‌ 


செலவுகளைக்‌ கூட்டும்போது பெருக்கி செயல்படுவதன்‌ காரணமாக 
வருமானமும்‌, உற்பத்தியும்‌ வேலைவாய்ப்பும்‌ அதிகரிக்கின்றன. ஆனால்‌ 
பின்தங்கிய நாடுகளில்‌ திறமையான உழைப்பு மற்றும்‌ மூலதனம்‌ 
பற்றாக்குறை உள்ளது. எனவே பற்றாக்குறை வரவு-செலவுத்‌ திட்டத்தின்‌ 
மூலம்‌ அரசின்‌ செலவைக்‌ கூட்டும்போது உற்பத்தி அதிகரிக்காமல்‌ 
பணவீக்கம்‌ ஏற்படுகின்றது. இந்தியாவில்‌ அரசின்‌ செலவுப்‌ பெருக்கம்‌ 
எதிர்பார்த்த அளவிற்கு உற்பத்தியையும்‌, வேலைவாய்ப்பையும்‌ 
பெருக்காததால்‌ பணவீக்கம்‌ ஏற்பட்டுள்ளது. 

2. மலிவு பணக்கொள்கை (Cheap Money Policy) : மந்த காலத்தில்‌ 
முதலீட்டை அதிகரிக்க மலிவு பணக்‌ கொள்கையை கீன்ஸ்‌ 
வலியுறுத்துகிறார்‌. ஆனால்‌ வளரும்‌ நாடூகளுக்கு இக்கொள்கை 
பொருத்தமற்றதாகும்‌. இந்நாடுகளில்‌ பொருளாதார வளர்ச்சிக்குத்‌ தடையாக 
இருப்பது பணப்பற்றாக்குறையல்ல. மூலதனப்‌ பற்றாக்குறையாகும்‌. 
3.பற்றாக்குறை நிதியாக்கம்‌ (Deficit Financing) : வாணிபச்சுழல்‌ 
வேலையின்மையைப்‌ போக்க பற்றாக்குறை நிதியாகத்தின்‌ மூலமாக 
பொதுப்பணித்‌ திட்டங்களில்‌ அரசின்‌ செலவைக்‌ கூட்ட வேண்டும்‌ என கீன்ஸ்‌ 
குறிப்பிட்டூள்ளார்‌. ஆனால்‌ பின்தங்கிய நாடுகளில்‌ பற்றாக்குறை 
நிதியாக்கமானது. பணவீக்கத்தை ஏற்படுத்தும்‌. வி.கே.ஆர்‌.வி.ராவ்‌ கருத்துப்படி 
பற்றாக்குறை நிதியாக்கம்‌ சிக்கனத்தைப்‌ புறக்கணித்தல்‌ போன்ற கீன்ஸ்‌ 


கூறும்முழுவேலை நிலையயை அடைவதற்கான பொருளாதாரக்‌ கொள்கையை 


அப்படியே வளர்ச்சி குறைந்த நாடுகளில்‌ பின்பற்ற இயலாது. 

கீன்சின்‌ கோட்பாடானது வேலைக்‌ கோட்பாடாகும்‌. ஆனால்‌ பின்‌ 
தங்கிய நாடுகளுக்குத்‌ தேவைப்படுவது வளர்ச்சசி கோட்பாடாகும்‌. கீன்சின்‌ 
கருத்துக்களும்‌, கொள்கை நடவடிக்கைகளும்‌, பின்தங்கிய நாடூகளில்‌ நிலவும்‌ 
பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வாக இல்லாமல்‌ இருக்கலாம்‌. இதனால்‌ கீன்சின்‌ 
பொருளாதாரம்‌ ஆய்வானது எந்த நாட்டிற்கும்‌ (வளர்ந்த .'. வளரும்‌) 
பொருந்தக்‌ கூடியதாகும்‌. நாட்டு வருவாய்‌ கணக்கீடு அரசின்‌ தலையீடு 
போன்ற கீன்சின்‌ கருத்துக்கள்‌ வளரும்‌ நாடுகளில்‌ பெரிதும்‌ பயன்படுவதைக்‌ 


காணலாம்‌. 


101 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


9.2.பண்புகள்‌: 


1.நுகர்பொருட்கள்‌ உற்பத்தியில்‌ எச்ச சக்தியின்மை: முடுக்கிக்‌ கோட்பாடூ 


நுகர்‌ பொருட்கள்‌ உற்பத்தித்‌ துறையில்‌ எள்ளளவு கூட எச்சசக்தி 


இல்லையென்று கருதுகிறது. இத்தகைய நிலையில்‌ நுகர்பொருட்களுக்கு 
தேவை கூடுகின்றபொழுது அவற்றை உற்பத்தி செய்ய புதிய மூலதனப்‌ 
பாருட்கள்‌ தேவைப்படுகின்றன. 

மூலதனப்பொருட்கள்‌ உற்பத்திதுறையில்‌ எச்ச சக்தி: மூலதனப்‌ 
பாருட்களின்‌ ஜஎந்திரங்களின்ஸ உற்பத்தித்‌ துறையில்‌ எச்ச சக்தி இருக்க 


வண்டும்‌. அப்பொழுது தான்‌ கூடுகின்ற முதலீட்டால்‌ வேலைவாய்ப்புக்‌ கூட 


ஓ ஓ ௩௮௨ 


பருக்கிச்‌ செயல்படும்‌. 


3.விருப்பமற்ற வேலையின்மை: இருக்கின்ற கூலி நிலையில்‌ வேலைசெய்ய 


விரும்புகின்றவர்கள்‌ வேலையற்றிருக்க வேண்டும்‌. இப்பொழுது தான்‌ முதலீடு 
கூடுகின்ற பொழுது வேலைவாய்ப்பும்‌ வருவாயும்‌ கூடும்‌. வேலையற்றவர்கள்‌ 
இல்லாவிட்டால்‌ எவ்வளவு முதலீடூ இருந்தாலும்‌ வேலைவாய்ப்பு கூடாது. 

4.நுகர்கொருட்கள்‌ தொழில்‌ எச்ச சக்தி: நுகர்‌ பொருட்கள்‌ உற்பத்தி 
தொழிலில்‌ எச்சசக்தி இருக்க வேண்டும்‌. அப்பொழுது தான்‌ முதலீட்டால்‌ 
கூடும்‌ தேவைக்குப்‌ பொருட்களை அளிக்க இயலும்‌. பெருக்கி செயல்படும்‌ 


இல்லையேல்‌ பண வீக்கம்‌ ஏற்பட்டுவிடும்‌. 


9.3. தூண்டப்பட்ட முதலீடூ மற்றும்‌ முடுக்கி: 


தூண்டப்பட்ட முதலீடு: Induced Investment 

ஹிக்ஸ்‌ முதலீட்டை தூண்டப்பெற்ற முதலீடு என்றும்‌ தானே ஏற்படும்‌ 
முதலீடு என்றும்‌ இரு வகைகளாக  பிரிக்கின்றார்‌. தூண்டப்பெற்ற முதலீடு 
என்றும்‌ தானே ஏற்படும்‌ முதலீடு என்றும்‌ இரு வகைகளாக பிரிக்கின்றார்‌. 
தூண்டப்பெற்ற முதலீடு ஆதாய நோக்கமுடையதாக அதாவது வருவாய்‌ 
நோக்கமுடையதாக, அதாவது வருவாய்‌ நோக்கமுடையதாக இருக்கும்‌. 


விலைகள்‌, கூலிகள்‌, வட்டிகள்‌ மாற்றங்கள்‌ போன்றவை ஆதாயத்தை 


பாதிப்பதன்‌ மூலமாக முதலீட்டை துஸண்டுகின்றன்‌. விளைவுள்ள தேவை 
முதலீட்டிற்கு ஆக்கம்‌ தருகின்றது. வருவாய்‌ கூடுகின்ற பொழுது நுகர்வு 
கூடுகின்றது. அதிகரிக்கின்ற நுகர்வு தேவைக்கேற்ப பொருட்களை உற்பத்திச்‌ 
செய்ய முதலீட்டைக்‌ கூட்ட வேண்டியுள்ளது. தூண்டுகின்ற முதலீடு வருவாய்‌ 
சார்புடையதாகும்‌. ஐ ஸ்ரீ க(லு) அதாவது வருவாய்‌ நெகிழ்ச்சியுடையதாகும்‌. 
வருவாய்‌ விகிதமம்‌ கூடுவதற்கும்‌ குறைவதற்கும்‌ ஏற்ப முதலீடு கூடவும்‌ 
குறையவும்‌ செய்கின்றது. இதனை வரைபடத்தின்‌ மூலம்‌ விளக்கலாம்‌. 


102 


நூ நு] 32 


வரைபடத்தில்‌ ஐ முதலீட்டூக்‌ கோடாகும்‌. அது வருவாயின்‌ வெவ்வேறு 
நிலைகளின்‌ தூண்டப்பெற்ற முதலீடு எவ்வளவு இருக்குமென்பதைக்‌ 
காட்டுகின்றது. முலு வருவரியல்‌ முதலீடு இல்லை. வருவாய்‌ 00%, ஆக 
கூடுகின்ற பொழுது முதலீடு 4) ஆக உயார்கின்றது. வருவாய்‌ முலு, முலு, 
ஆக மிகுகின்ற பொழுது முதலீடு லு, ஐ, ஆக மாறுகின்றது. அதாவது லு, லு, 
ஆக கூடுகின்ற பொழுது முதலீடு 111(ALAL) அளவு உயர்கிறது. 
தூண்டப்பட்ட முதலீட்டை (1) சராசரி முதலிட்டு விருப்பம்‌(வாந யஎநசயபந 
Propensity to invest) என்றும்‌ (2) இறுதிநிலை முதலீட்டு வவிருப்பம்‌ (The 
Marginal Propensity to Invest)என்றும்‌ பகுகக்கலாம்‌. (1) சராசரி முதலீட்டு 
விருப்பம்‌ என்பது மொத்த முதலீட்டூக்கும்‌ மொத்த வருவாய்க்கும்‌ உள்ள 
விகிதமாகும்‌. அதாவது ஐ..லு ஒரு நாட்டின்‌ வருவாய்‌ 25 கோடியாக 
இருக்கின்ற பொழுது 50 கோடி மூபாய்‌ முதலீடு செய்தால்‌ சராசரி முதலீட்டு 
விருப்பம்‌ லு,ஜ, .'. முலூஜூ2ஸ இறுதிநிலை முதலீட்டு விருப்பம்‌ என்பது 
வருவாயில்‌ ஏற்படும்‌ மாற்றத்திற்கும்‌ முதலீட்டில்‌ ஏற்படும்‌ மாற்றத்திற்கும்‌ 
உள்ள விகிதமாகும்‌. இதனை 4A//AY என்று கூறலாம்‌. வருவாய்‌ 200 கோடி 
ரூபாயாக கூடுகின்ற பொழுது முதலீடு 40 கோடி ரூபாயிலிருந்து 50 
கோடியாகக்‌ கூடினால்‌ இறுதிநிலை முதலீட்டு விருப்பம்‌ 10% 50 =0.2 
வரைபடத்தில்‌ யஜ.'.லு,லு, இறுதிநிலை முதலீடாகும்‌. 
தூண்டப்பட்ட முடுக்கி: 

பெருக்கத்தின்‌ கெயின்சியன்‌ கருத்து, முதலீடு அதிகரிக்கும்‌ போது, 
வருமானம்‌ பல அளவு அதிகரிக்கிறது என்று கூறுகிறது. 

மறுபுறம்‌, கெய்ன்ஸ்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படாத முடுக்கி 


என்ற கருத்து உள்ளது, இது கெய்ன்ஸாக்குப்‌ பிறகு பிரபலமாகிவிட்டது, 


103 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


குறிப்பாக வர்த்தக சுழற்சிகள்‌ மற்றும்‌ பொருளாதார வளர்ச்சியின்‌ 
கோட்பாடூகளின்‌ விவாதங்களில்‌. 

முடுக்கம்‌ கொள்கை பெருக்கத்தின்‌ விளைவுக்கு முற்றிலும்‌ 
நேர்மாறான விளைவை விவரிக்கிறது. இதன்படி, வருமானம்‌ அல்லது நுகர்வு 
அதிகரிக்கும்‌ போது, முதலீடு பல தொகை அதிகரிக்கும்‌. மக்களின்‌ 
வருமானம்‌ மற்றும்‌ நுகர்வு அதிகரிக்கும்‌ போது, அதிக அளவு பொருட்களை 
உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும்‌. 

ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மூலதன பங்கு முழுமையாகப்‌ 


பயன்படுத்தப்பட்டால்‌, அவற்றை உற்பத்தி செய்ய அதிக மூலதனம்‌ 


தேவைப்படும்‌. இந்த வியத்தில்‌, வருமானம்‌ அல்லது நுகர்வு மாற்றங்களால்‌ 
முதலீடூ தூண்டப்படூவதால்‌, இது தூண்டப்பட்ட முதலீடு என்று 
அழைக்கப்படுகிறது. முடூக்கி என்பது வருமானத்தின்‌ அதிகரிப்பு விளைவாக 
முதலீட்டின்‌ அதிகரிப்புக்கு இடையிலான உறவின்‌ எண்‌ மதிப்பு. 

தேசிய வருமானம்‌ அதிகரித்தால்‌ மற்றும்‌ நிகர தூண்டப்பட்ட முதலீடூ 
நேர்மறையாக இருக்கும்‌, மேலும்‌ தேசிய வருமானம்‌ அல்லது வெளியீடு 
நிலையானதாக இருந்தால்‌ தூண்டப்பட்ட முதலீடு பூஜ்ஜியமாக 
வீழ்ச்சியடையும்‌. ஒரு குறிப்பிட்ட அளவு வெளியீட்டை உருவாக்க, அதற்கு 
ஒரு குறிப்பிட்ட அளவு மூலதனம்‌ தேவைப்படுகிறது. லுவ வெளியீட 
தயாரிக்கப்பட வேண்டும்‌ மற்றும்‌ ௭ என்பது மூலதன-வெளியீட்டு விகிதமாக 
இருந்தால்‌, லுவ வெளியீட்டை உற்பத்தி செய்ய தேவையான மூலதனம்‌ 
பின்வரும்‌ சமன்பாட்டின்‌ மூலம்‌ வழங்கப்படும்‌: 

Kt=vYt... 0 

K, மூலதன பங்குகளை குறிக்கிறது, 

வெளியீடு அல்லது வருமான நிலைக்கு *1 மற்றும்‌ 

4 மூலதன-வெளியீட்டூ விகிதத்திற்கு. 

இந்த மூலதன-வெளியீட்டு விகிதம்‌ 1 / K / Y க்கு சமம்‌ மற்றும்‌ 
முடுக்கி கோட்பாட்டில்‌ இந்த மூலதன-வெளியீட்டு விகிதம்‌ நிலையானது என்று 
கருதப்படுகிறது. எனவே, நிலையான மூலதன-வெளியீட்டு விகிதத்தின்‌ 
அனுமானத்தின்‌ கீழ்‌, மூலதனத்தின்‌ பங்குகளில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களால்‌ 
வெளியீட்டில்‌ மாற்றங்கள்‌ சாத்தியமாகும்‌. ஆகவே, வருமானம்‌ லுவ ஆக 
இருக்கும்போது மூலதனத்தின்‌ பங்கு 184 = 451 தேவைப்படுகிறது. வெளியீடு 
அல்லது வருமானம்‌ *%(-1 க்கு சமமாக இருக்கும்போது, தேவையான மூலதன 
பங்கு 1814-1 = vYt-1 ஆக இருக்கும்‌. 

T - 1 காலகட்டத்தில்‌ *(-1 இலிருந்து வருமானம்‌ அதிகரிக்கும்‌ 
போது, வ, மூலதனத்தின்‌ பங்கு முவ-1 இலிருந்து முவ வரை அதிகரிக்கும்‌ 


104 


என்பது மேலே இருந்து தெளிவாகிறது. மேலே பார்த்தபடி, 161-101 க்கும்‌ 
Kt vYtக்கும்‌ சமம்‌. 

எனவே, காலகட்டத்தில்‌ மூலதனத்தின்‌ பங்கு அதிகரிப்பு பின்வரும்‌ 
சமன்பாட்டால்‌ வழங்கப்படுகிறது: 

Kt-Kt-1 = vYt - vYt-1 

Kt-Kt-1 =v (Yt - Yt-1)... (11) 

ஒரு வருடத்தில்‌ மூலதன பங்குகளின்‌ அதிகரிப்பு (4 - 8-1) அந்த 
ஆண்டில்‌ முதலீட்டைக்‌ குறிக்கிறது என்பதால்‌, மேற்கண்ட சமன்பாடு (ை 
கீழே எழுதப்படலாம்‌: 

I1 = V (yt - yt-1)... (iii) 

முந்தைய ஆண்டு முதல்‌ 1 முதல்‌ எந்த ஆண்டிலும்‌ வருமானம்‌ 
அதிகரித்ததன்‌ விளைவாக, முதலீட்டின்‌ அதிகரிப்பு வருமானத்தின்‌ 
அதிகரிப்பை விட ௭ மடங்கு அதிகமாக இருக்கும்‌ என்பதை சமன்பாடு (1/4) 
வெளிப்படூத்துகிறது. எனவே, இது ௭, அதாவது, மூலதன-வெளியீட்டூ விகிதம்‌, 
இது முடுக்கியின்‌ அளவைக்‌ குறிக்கிறது. மூலதன-வெளியீட்டு விகிதம்‌ 3 க்கு 
சமமாக இருந்தால்‌, வருமானத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட அதிகரிப்பின்‌ விளைவாக, 
முதலீடு மூன்று மடங்கு அதிகமாக அதிகரிக்கும்‌, அதாவது, இங்கே முடுக்கி 
3 க்கு சமமாக இருக்கும்‌. 

முதலீடு என்பது வருமானத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தின்‌ செயல்பாடு 
என்பதை இது பின்வருமாறு கூறுகிறது. காலப்போக்கில்‌ வருமானம்‌ அல்லது 
வெளியீடு அதிகரித்தால்‌, அதாவது, அடி -1 ஐ விட ¥Y! அதிகமாக 
இருக்கும்போது முதலீடு நேர்மறையாக இருக்கும்‌. வருமானம்‌ 
குறைந்துவிட்டால்‌, அதாவது, *(-1 ஐ விட *( குறைவாக இருந்தால்‌, முதலீடூ 
முதலீடு நடைபெறும்‌. வருமானம்‌ நிலையானதாக இருந்தால்‌, அதாவது, Yt = 
1-1 முதலீடு பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும்‌. 

ஒரு எண்கணித உதாரணம்‌ முடூக்கியின்‌ செயல்பாட்டை 
தெளிவுபடூத்துகிறது. இது அதனுடன்‌ உள்ள அட்டவணையில்‌ 
குறிப்பிடப்பட்டூள்ளது. 

இந்த அட்டவணையை உருவாக்குவதில்‌ பின்வரும்‌ அனுமானங்களை 
நாங்கள்‌ செய்துள்ளோம்‌: 

(1) மூலதன-வெளியீட்டு விகிதம்‌ நிலையானது மற்றும்‌ 3 க்கு சமம்‌. 

(1) மூலதன பங்குகளில்‌ நிகழும்‌ தேய்மானம்‌ முந்தைய ஆண்டில்‌ 
இருக்கும்‌ பங்குகளில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கிற்கு சமம்‌. எனவே, ஒவ்வொரு 
ஆண்டும்‌ மூலதன பங்குகளில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு மாற்றப்பட உள்ளது. 


105 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


ஹ்‌ 


அட்டவணை 11.1 இல்‌, டி -1 மற்றும்‌ அதற்கு முந்தைய பல 
காலகட்டங்களில்‌, வெளியீடு அல்லது வருமானம்‌ ரூ. 500. மூலதன- 
வெளியீட்டு விகிதம்‌ 3 க்கு சமமாக இருப்பதால்‌, உற்பத்தி செய்ய? 500 
மதிப்புள்ள வெளியீடு, ரூ. 1,500 மதிப்புள்ள மூலதனம்‌ தேவைப்படும்‌. [K = 
எலுளூ 1500 = 3 (500)] இது நெடூவரிசையில்‌ (3) எழுதப்பட்டூள்ளது. 

மூலதனத்தின்‌ தேய்மானம்‌ வ-1 காலகட்டத்தில்‌ நிகழ்ந்ததால்‌, இது 
முந்தைய காலகட்டத்தில்‌ இருக்கும்‌ மூலதன பங்குகளில்‌ ஐந்தில்‌ ஒரு 
பங்காக இருக்கும்‌ (இது ரூ. 1,500). எனவே, டி -1 காலகட்டத்தில்‌ மாற்று 
முதலீடு ரூ. 300. முந்தைய காலத்துடன்‌ ஒப்பிடும்போது, வ-1 காலகட்டத்தில்‌ 
வெளியீட்டில்‌ எந்த மாற்றமும்‌ இல்லை என்பதால்‌, வ-1 காலகட்டத்தில்‌ நிகர 
முதலீடு பூஜ்ஜியத்திந்கு சமமாக இருக்கும்‌. இதன்‌ விளைவாக, டி -1 
காலகட்டத்தில்‌ மொத்த முதலீடு ரூ. 300. 

இப்போது இந்த காலகட்டத்தில்‌ உற்பத்தி ரூ. அரசாங்க 
செலவினங்கள்‌ அல்லது தன்னாட்சி முதலீடு அதிகரித்ததன்‌ விளைவாக 510 
கோடி ரூபாய்‌. ரூ. 510 கோடி, மொத்த மூலதனம்‌ ரூ. 1530 தேவைப்படுகிறது 
[Kt = எலுவ 1530 = 3 (510)] இது நெடூவரிசையில்‌ (3) எழுதப்பட்டூள்ளது. 
இவ்வாறு, உற்பத்தி (வருமானம்‌) ரூ. 10, நிகர முதலீடு ரூ. 30, அதாவது, 
1530- 1500 ஸ்ரீ 30 அதாவது முடுக்கி இங்கு 3 க்கு சமம்‌. 

காலகட்டத்தில்‌, டி -1 காலத்தின்‌ மூலதன பங்குகளில்‌ 1.5 க்கு 
சமமான தேய்மான சமன்பாடு நிகழும்‌, அதாவது மூலதன தேய்மானம்‌ ரூ. 
300 (1/5 % 1500 = 300) வ காலகட்டத்தில்‌ ஏற்படும்‌. ஆகையால்‌, 
காலகட்டத்தில்‌ மூலதன மாற்று முதலீடு ரூ. 300. இவ்வாறு, வ 
காலகட்டத்தில்‌ மொத்த முதலீடு 30 4+ 300 = 330 க்கு சமமாக இருக்கும்‌. 

இந்த வழியில்‌, வெளியீடு (அல்லது வருமானம்‌) ரூ. 15 டி, 1, ரூ. வு 
2 காலகட்டத்தில்‌ 25, மற்றும்‌ ரூ வு, 3 காலகட்டத்தில்‌ 25, நிகர முதலீடூ 
உற்பத்தியில்‌ (அல்லது வருமானம்‌) அதிகரிப்பதை விட மூன்று மடங்கு 
அதிகரிக்கும்‌, அதாவது நிகர முதலீடு ரூ. 45, டி, 1, ரூ. 75 காலகட்டத்தில்‌ 
டி ,2 மற்றும்‌ ரூ. 75 காலகட்டத்தில்‌ வ_ 3. 


106 


Table 11.1. Explanation of the Accelerator 


Investment 


Period Output Required Stock Capital Nel Investment Gross 
(income) Capital Replacement Investment 


அட்டவணை 11.1 இலிருந்து வெளியீடு வ_, 5 காலகட்டத்தில்‌ ரூ. 15, 
நிகர முதலீடு அதன்‌ 3 மடங்கு குறையும்‌, அதாவது ரூ. 45. அதேபோல்‌, 
வெவ்வேறு காலகட்டங்களில்‌ உற்பத்தியில்‌ ஏற்பட்ட மாற்றங்களிலிருந்து, 
எந்தவொரு காலகட்டத்திலும்‌ நிகழும்‌ நிகர முதலீட்டைக்‌ காணலாம்‌ மற்றும்‌ 
மூலதன மாற்று முதலீட்டைக்‌ கொண்டு எந்தக்‌ காலத்திலும்‌ நிகழும்‌ மொத்த 
முதலீட்டைப்‌ பெறலாம்‌. 

2, 5 மற்றும்‌ 6 நெடூவரிசைகளில்‌ ஒரு பார்வை வெளியீட்டில்‌ 
மாற்றத்துடன்‌, முதலீடு அதன்‌ பல மடங்கு அதிகரிக்கும்‌ என்பதைக்‌ 
காண்பிக்கும்‌. முடுக்கம்‌ கொள்கை என்பது பொருளாதாரத்தில்‌ செயல்படும்‌ 
ஒரு சக்திவாய்ந்த ஸ்திரமின்மை சக்தியாகும்‌ என்பதை இது காட்டூகிறது. 
முடுக்கி மட்டுமே பணியில்‌ இருந்தால்‌, பொருளாதாரத்தில்‌ நமக்கு அதிக 
உறுதியற்ற தன்மை இருக்கும்‌ உண்மையில்‌ காணப்படுவதை விட அதிகம்‌. 

நிஜ வாழ்க்கையில்‌, மேல்நோக்கி மற்றும்‌ கீழ்நோக்கிய திசையில்‌ 
நிலையற்ற தன்மைக்கு வரம்புகள்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌, இதனால்‌ 
பொருளாதார நடவடிக்கைகளில்‌ ஏற்ற இறக்கங்கள்‌ அல்லது வணிகச்‌ 
சுழற்சிகள்‌ என அழைக்கப்படுபவை உச்சநிலையையும்‌ அடிவாரத்தையும்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. 

முடுக்கம்‌ பற்றிய கொள்கை சமீபத்திய ஆண்டுகளில்‌ ஒரு நல்ல 
விமர்சனத்திற்கு வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, வர்த்தக சுழந்சி முழுவதும்‌ 
முடுக்கியின்‌ நிலையான மதிப்பை நாம்‌ கருத முடியாது என்று கால்டோரால்‌ 
சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது, அதாவது, ஒரு அளவு வெளியீடு அல்லது 
வருமானத்தின்‌ அதிகரிப்பு எப்போதும்‌ பல அதிகரிப்புக்கு வழிவகுக்கும்‌ 
என்பதில்‌ உண்மை இல்லை. 

ஏனென்றால்‌, ஏற்கனவே, சில இயந்திரங்கள்‌ சும்மா கிடந்தால்‌, புதிய 
உபகரணங்களுக்கு விரைந்து செல்வதற்கு முன்பு அவற்றைப்‌ பயன்படுத்த 

107 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


முயற்சிப்போம்‌. மேலும்‌, தொழில்முனைவோரின்‌ எதிர்பார்ப்பு என்னவென்றால்‌, 
வருமானம்‌ அல்லது உற்பத்தியின்‌ அதிகரிப்பு மூலம்‌ தேவை அதிகரிப்பது 
ஒரு தற்காலிகமானது மட்டுமே, அவர்கள்‌ ஒரு புதிய ஆலையை நிறுவுவதை 
விட, தற்போதுள்ள இயந்திரங்களை அதிக வேலை செய்வதன்‌ மூலம்‌ 
அதைச்‌ சந்திக்க முயற்சிப்பார்கள்‌. ஆக, முடுக்கி கோட்பாட்டில்‌ நுகர்வோர்‌ 
பொருட்கள்‌ தொழில்களில்‌ அதிகப்படியான திறன்‌ இல்லை என்று 
கருதப்படுகிறது. 

வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, எந்த இயந்திரங்களும்‌ சும்மா 
கிடப்பதில்லை என்றும்‌ கூடுதல்‌ “ப்ட்‌ வேலை செய்ய முடியாது என்றும்‌ 
கருதப்படுகிறது. அதிகப்படியான திறன்‌ மற்றும்‌ கூடுதல்‌ ப்ட்‌ வேலை 
சாத்தியம்‌ இருந்திருந்தால்‌, இருக்கும்‌ உபகரணங்களுடன்‌ பொருட்களின்‌ 
விநியோகத்தை அதிகரிக்க முடியும்‌, மேலும்‌ முடுக்கி செயல்பாட்டுக்கு வராது. 


மேலும்‌, முடுக்கம்‌ கொள்கையில்‌, மூலதன பொருட்கள்‌ தொழில்களில்‌, 
உபரி உற்பத்தி திறன்‌ உள்ளது என்றும்‌ கருதப்படுகிறது. இயந்திரம்‌ 
தயாரிக்கும்‌ தொழில்களில்‌ அதிகப்படியான திறன்‌ இல்லாவிட்டால்‌, கூடூதல்‌ 


வெளியீட்டின்‌ தேவையால்‌ ஏற்படும்‌ இயந்திரங்களுக்கான தேவை அதிகரிப்பது 
இயந்திரங்களின்‌ விநியோகத்தில்‌ அதிகரிப்புக்கு வழிவகுக்காது. 

இயந்திரங்கள்‌ வழங்கப்படாத நிலையில்‌, குறுகிய காலத்தில்‌ முதலீடூ 
அதிகரிக்க முடியாது. ஆக்சிலரேட்டர்‌ கோட்பாட்டில்‌ இயந்திரத்தை 
உருவாக்கும்‌ தொழில்‌ குறைந்தபட்சம்‌ அதன்‌ வெளியீட்டை தற்போதைக்கு 
அதிகரிக்கும்‌ திறன்‌ கொண்டது என்று கருதப்படுகிறது. முடிக்கப்பட்ட 
இயந்திரங்களின்‌ பங்குகளை குறைப்பதன்‌ மூலமும்‌, கூடூதல்‌ மாற்றங்களைச்‌ 
செய்வதன்‌ மூலமும்‌, மற்றும்‌ பலவற்றையும்‌ வழங்குவதன்‌ மூலம்‌ 
விநியோகத்தை அதிகரிக்க முடியும்‌. ஆனால்‌ பங்குகளை பூஜ்ஜியத்திற்குக்‌ 
கீழே குறைக்க முடியாது, மேலும்‌ இரட்டை மாற்றங்கள்‌ அல்லது பிற 


சோதனைகளை ஏற்றுக்கொள்வது விலை உயர்ந்ததாகக்‌ காணப்படுகிறது. 
தேவை நிரந்தரமாக அதிகரித்தால்‌ மட்டுமே, தொழில்முனைவோர்‌ இயந்திரம்‌ 
தயாரிக்கும்‌ தொழில்களில்‌ முதலீட்டை அதிகரிப்பது பயனுள்ளது. 


முடுக்கின்‌ அளவு காலப்போக்கில்‌ மாறாமல்‌ இருக்கும்‌. புதிய 
ஆலைகளை நிறுவுவதன்‌ லாபம்‌ குறித்த வணிகர்களின்‌ கணக்கீட்டால்‌ அதன்‌ 
மதிப்பு பாதிக்கப்படும்‌, அவற்றின்‌ சாத்தியமான வேலை வாழ்க்கையின்‌ 
அடிப்படையில்‌ அதிக இயந்திரங்களை உருவாக்கலாம்‌. எதிர்காலத்தில்‌ 
இயந்திரங்களின்‌ தேவை நிலையானதாக இருக்கும்‌ என்றும்‌ கருதப்படுகிறது, 
இருப்பினும்‌ தேவை அதிகரிப்பு திடீரென அதிகரித்துள்ளது. 

இருப்பினும்‌, முடுக்கம்‌ கொள்கையின்‌ மேலே வரம்புகள்‌ 
இருந்தபோதிலும்‌, இது பொருளாதாரத்தில்‌ பொருளாதார ஏற்ற இறக்கங்களை 
ஏற்படுத்தும்‌ ஒரு முக்கியமான சக்தியை சுட்டிக்காட்டுகிறது. சாமுவேல்சன்‌, 


108 


ஹிக்ஸ்‌ மற்றும்‌ டூசன்பெர்ரி போன்ற பொருளாதார வல்லுநர்கள்‌, 
பெருக்கத்துடன்‌ இணைந்த முடூக்கி எவ்வாறு தடையற்ற சந்தை 
பொருளாதாரங்களில்‌ நிகழும்‌ வணிகச்‌ சுழற்சிகளின்‌ போதுமான மற்றும்‌ 


திருப்திகரமான கோட்பாட்டை வழங்குகிறது என்பதைக்‌ காட்டுகின்றன. 


9.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1.நுகர்வு நாட்டம்‌ பற்றிக்‌ கூறுக. 
2.தானெழுந்த முதலீடூ என்றால்‌ என்ன? 


9.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1.முன்னேற்றமடைந்த நாடுகளின்‌ தொகு தேவைப்‌ பற்றாக்குறைக்குக்‌ காரணம்‌ 
குறைவான நுகர்வு நாட்டமும்‌, அதிகமான சேமிப்பு நாட்டமும்‌ ஆகும்‌. ஆனால்‌ 
பின்தங்கிய நாடுகளில்‌ இறுதி நிலை நுகர்வு நாட்டம்‌ அதிகமாக உள்ளது. 
இந்நாடுகிளல்‌ வருவாயில்‌ பெரும்‌ பகுதியை நுகர்வு பண்டங்களில்‌ 
செலவிடுகின்றனர்‌. இதன்‌ விளைவாக பின்தங்கிய நாடுகளில்‌ வருமானமோ 


அல்லது வேலைவாய்ப்போ அதிகமாக இருப்பதில்லை. 

2.முதலீட்டுத்‌ தேவை மற்றும்‌ பல காரணிகளுக்காக ஏற்படும்‌ முதலீடூ 
தானெழுந்த முதலீடு எனப்படும்‌. தானெழுந்த முதலீடு ஒரு குறிப்பிட்ட 
விகிதத்தில்‌ அதிகரித்துக்‌ கொண்டே செல்லும்‌. தானெழுந்த முதலீட்டின்‌ 
காரணமாக மக்கள்‌ வருவாய்‌ ஒரு குறிப்பிட்ட அளவில்‌ அதிகரிக்கும்‌ 
பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவே இது ஆகும்‌. 


9.6. சுருக்கம்‌ 


முடுக்கி கருத்தினை விளக்கி ஹிக்ஸின்‌ வாணிப சுழல்‌ கோட்பாடு மூலம்‌ 
முடக்கிப்‌ பண்புகளை விளக்குகின்றது. தூண்டப்பட்ட முதலீடூ மற்றும்‌ 
தூண்டப்பட்ட முடூக்கியின்‌ விளைவுகளைக்‌ கூறுகின்றது. 


9.7. முக்கிய வார்த்தைகள்‌ 


பற்றாக்குறை நிதியாக்கம்‌ (னஅநகஜைவை குயெைலெபை) : வாணிபச்சுழல்‌ 
வேலையின்மையைப்‌ போக்க பற்றாக்குறை நிதியாகத்தின்‌ மூலமாக 
பொதுப்பணித்‌ திட்டங்களில்‌ அரசின்‌ செலவைக்‌ கூட்ட வேண்டும்‌ என கீன்ஸ்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. ஆனால்‌ பின்தங்கிய நாடுகளில்‌ பற்றாக்குறை 
நிதியாக்கமானது பணவீக்கத்தை ஏற்படுத்தும்‌. 
சேமிப்பு: சேமிப்பு என்பது வளர்ச்சியடைந்த நாடுகளைப்‌ பொருத்தளவில்‌ 
சமூகக்‌ குற்றமாகும்‌ என கீன்ஸ்‌ கருதுகிறார்‌. ஏனெனில்‌ சேமிப்பானது மொத்த 


விளைவுள்ள தேவையைக்‌ குறைக்கும்‌ வளர்ச்சியடைந்த நாடுகளில்‌ மந்த 
காலத்தில்‌ உள்ள விளைவுள்ள தேவைப்‌ பற்றாக்குறையை நுகர்வைக்‌ 
கூட்டுவதன்‌ மூலமும்‌ சேமிப்பைக்‌ குறைப்பதன்‌ மூலமும்‌ தீர்க்க முடியும்‌. 

109 


முடுக்கி 


குறிப்பு 


முடுக்கி 


குறிப்பு 


9.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 
1. முடுக்கியின்‌ முக்கியத்துவத்தை கூறுக. 


2. முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவு என்றால்‌ என்ன? 
நெடூ வினாக்களுக்கு விடையளி. 
1. முடுக்கியின்‌ பண்புகள்‌ யாவை? 


2. தூண்டப்பட்ட முதலீடு மற்றும்‌ முடுக்கியை விவரி. 


9.9. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. மிதானி D.M. (2003), நவீன பொருளாதார 
ஹிமாலயா பப்ளிங்‌ ஹவுஸ்‌, மும்பை 


110 


பகுப்பாய்வு” 


அலகு 10: வேலை முடுக்கி 


_ வேலை முடுக்கி 
அமைப்பு: 
10.1. பொருள்‌ 
10.2. மக்கள்‌ தொடர்பு குறிப்பு 


10.3. அடிப்படை வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு பெருக்கிகள்‌ 
10.4. கெயினியன்‌ பரட்சி மற்றும்‌ குறைவான வளர்ந்த 
நாடுகளுக்கு அதன்‌ 
பயன்பாடு 
10.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
10.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
10.7. சுருக்கம்‌ 
10.8. முக்கிய வார்த்தைகள்‌ 
10.9. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 
10.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


10.1. பொருள்‌ 


ஆவ்டாலியனின்‌ முடுக்கி கருத்து அது மட்டுமே மிகவும்‌ ஆற்றல்‌ 
வாய்ந்ததாக இருக்கவில்லை. அதனைப்‌ பெருக்கிக்‌ கோட்பாட்டோடூ 
இணைக்கும்‌ பொழுது அது மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகின்றது. 
முடூக்கிப்‌ பெருக்கியோடு இணைந்து செயல்படுவதால்‌ மிகுந்த வாணிபச்‌ 
சுழல்களை ஏற்படுத்துகின்றது. பேராசிரியர்‌ ஹேன்சன்‌ முடூக்கியையும்‌, 
பெருக்கியையும்‌ இணைத்து, இவற்றின்‌ கூட்டு விளைவு முதலீட்டூ மீதும்‌ 
நுகர்வு மீதும்‌ எப்படி இருக்குமென்பதை விளக்குகின்றார்‌ பேராசிரியர்‌ ஹிக்ஸ்‌ 
தொடக்க முதலீட்டினால்‌ வருவாயில்‌ ஏற்படும்‌ மொத்த விளைவை அளக்க 
கணித அடிப்படையில்‌ பெருக்கியையும்‌ முடுக்கியையும்‌ இணைத்தார்‌. 
பெருக்கியும்‌ முடுக்கியும்‌ ஒன்றின்‌ மீது மற்றொன்று செயல்பட்டு விளைவையும்‌ 
எதிர்‌ விளைவையும்‌ கூட்டு விளைவையும்‌ ஏற்படுத்துவதை ஹேன்சன்‌, 


ஹிக்ஸ்‌, ஆகியவர்களைப்‌ போன்றே சாமுவேல்சனும்‌ ஹர்ராடும்‌, குரிகுராவும்‌ 


விளக்கியுள்ளனர்‌. 


10.2. மக்கள்‌ தொடர்பு 
பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவை ஹேன்சன்‌ “மிகைப்‌ 


பெருக்கி” என்று குறிப்பிடுகின்றனர்‌. பெருக்கி-முடுக்கியின்‌ ஒருங்கிணைந்த 


விளைவை “நெம்புகோல்‌ இயக்க விளைவு” என்று கூறுவதுண்டு. 


111 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


இணைப்பு ஆய்வுக்குக்‌ காரணம்‌: பேராசிரியர்‌ ஹேன்சன்‌ பெருக்கி 
முடூக்கியின்‌ கூட்டினால்‌ ஏற்படும்‌ நெம்புகோல்‌ விளைவைப்‌ பற்றி ஆராய 
சோவியத்ர்யப்‌ பொருளியலறிஞரான ஆர்‌ காபிசோவ்‌ கூறிய கருத்து 
காரணமாக இருந்தது. காபிசோவ்‌, பெருக்கிக்‌ கருத்து, ஒன்றையொன்று 
சாரந்திருக்கின்ற முதலீடு நுகர்வு பற்றி ஒரு பக்கத்தின்‌ விளைவை மட்டுமே 
ஆராய்வதாகக்‌ கூறினார்‌. அதாவது முதலீட்டின்‌ விளைவாக நுகர்வு 
பெருகுவதை மட்டுமே கூறுகின்றது. இறுதிநிலை பகுத்தாய்வில்‌ முதலீடே 
தனியார்‌ நுகர்வைச்‌ சார்ந்திருக்கும்‌ உண்மையை முற்றிலும்‌ புறக்கணிக்கிறது. 
இந்த ஒருபக்க ஆய்வுக்‌ குறைபாட்டை உணர்ந்ததன்‌ காரணமாக ஹேன்சன்‌ 


இரண்டின்‌ கூட்டுவிளைவை விளக்க முயன்றார்‌. 


கருத்து விளக்கம்‌: முதலீட்டூக்கும்‌ நுகர்வுக்குமுள்ள நெருக்கமான 
தொடர்பினை விளக்கலாம்‌. தானே ஏற்படுகின்ற முதலீட்டில்‌ 
ஏற்படுகின்ற எந்த மாற்றமும்‌ தேசிய வருவாயில்‌ பெருக்கல்‌ விளைவை 
ஏற்படூத்துகின்றது. கூடுகின்ற வருவாய்‌ நுகர்வைப்‌ பாதிக்கின்றது. நுகர்வில்‌ 
ஏற்படும்‌ மாற்ற முதலீட்டில்‌ விரைவான முடுக்கப்பட்ட விளைவுகளை 
ஏற்படுத்துகின்றது. 


10.3. அடிப்படை வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு பெருக்கிகள்‌ 


வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு கோட்பாடு, ஒரு பொருளாதாரத்தில்‌ 
உற்பத்தி, வேலைவாய்ப்பு மற்றும்‌ விலைகளின்‌ ஒப்பீட்டு நிலைகளுடன்‌ 
தொடர்புடைய பொருளாதார பகுப்பாய்வின்‌ ஒரு அமைப்பு. இந்த பொருளாதார 
பொருளாதார காரணிகளின்‌ தொடர்புகளை வரையறுப்பதன்‌ மூலம்‌, 
அரசாங்கங்கள்‌ பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கும்‌ 
கொள்கைகளை உருவாக்க முயற்சிக்கின்றன. 

அமெரிக்காவிலும்‌ ஐரோப்பாவிலும்‌ 1930 களின்‌ பெரும்‌ மந்தநிலையின்‌ 


தீவிரத்தினால்‌ வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு கோட்பாட்டில்‌ நவீன 


ஆர்வம்‌ தூண்டப்பட்டது. தொடர்ச்சியான உயர்‌ வேலையின்மை மற்றும்‌ 
குறைந்த அளவிலான வணிக உற்பத்தித்திறனை விளக்கத்‌ தவறியதில்‌, 
நடைமுறையில்‌ உள்ள பாரம்பரிய பொருளியல்‌ பள்ளியில்‌ அந்த 
சகாப்தத்தின்‌ பிரச்சினைகளுக்கு தீர்வுகள்‌ இல்லை. 

பொது வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும்‌ பணம்‌ (1936) வெளியீட்டின்‌ 
மூலம்‌ ஜான்‌ மேனார்ட்‌ கெய்ன்ஸ்‌ வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு 
கோட்பாடூ குறித்த புதிய சிந்தனையை வழங்கினார்‌. அவரது கோட்பாட்டை 
அடிப்படையாகக்‌ கொண்டு, கெயினீசியர்கள்‌ வருமானம்‌, வெளியீடு மற்றும்‌ 
செலவு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவை வலியுறுத்தியுள்ளனர்‌. 


பரிவர்த்தனைகள்‌ இரு பக்கங்களாக இருப்பதால்‌- அந்த நபரின்‌ வருமானம்‌ 


112 


மற்றொரு நபரின்‌ செலவு- உறவை ஒரு எளிய சமன்பாட்டின்‌ வடிவத்தில்‌ 
வெளிப்படூத்தலாம்‌: Y = 0 க D> mq;F Y என்பது தேசிய வருமானம்‌ (அதாவது 
வாங்கும்‌ திறன்‌), 0 என்பது தேசிய உற்பத்தியின்‌ மதிப்பு, மற்றும்‌ b என்பது 
தேசிய செலவு ஆகும்‌. இந்த சமன்பாட்டின்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, 
பயனுள்ள கோரிக்கை வருமானத்திற்கும்‌ வெளியீட்டிற்கும்‌ சமம்‌. நுகர்வோர்‌ 
தங்கள்‌ வருமானத்தை செலவிடலாம்‌ அல்லது சேமிக்க முடியும்‌ என்பதால்‌, 
Y=C+5,௱mq;FC என்பது நுகர்வு மற்றும்‌ 5 என்பது சேமிப்பு. 

இதேபோல்‌, வெளியீட்டு பக்கத்தில்‌, உற்பத்தி இறுதி 
வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படுகிறது அல்லது சரக்கு அல்லது புதிய 
மூலதன உபகரணங்களில்‌ முதலீடு செய்யப்படுகிறது (உற்பத்தி ஆலைகள்‌ 
அல்லது இயந்திரங்கள்‌ போன்றவை). எனவே 0 = C41, அங்கு சி இறுதி 
வாடிக்கையாளர்களுக்கான விற்பனையை குறிக்கிறது மற்றும்‌ நான்‌ முதலீடு 
செய்கிறேன்‌. எனவே? C+ $=C +I மற்றும்‌, 5- 1. இருப்பினும்‌, சேமிப்பு 
மற்றும்‌ முதலீடு இவ்வாறு ஒரு கணக்கு நிலைப்பாட்டில்‌ இருந்து 
சமன்படுத்தப்படலாம்‌, உண்மையில்‌, உண்மையான திட்டமிடப்பட்ட சேமிப்பு 
மற்றும்‌ திட்டமிட்ட முதலீடு உண்மையான வாழ்க்கையில்‌ வேறுபடலாம்‌. 
சேமிப்பிற்கும்‌ முதலீட்டிற்கும்‌ இடையிலான இந்த முரண்பாட்டிலிருந்து 
பொருளாதார உறுதியற்ற தன்மை உருவாகிறது என்று கெயினீசியர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 

உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில்‌ சேமிப்பு அவற்றின்‌ 
முந்தைய நிலைகளை விட உயரும்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. இதன்‌ 
விளைவு எதிர்கால தேவை அதிகரிக்கும்‌ வாய்ப்புபன்‌ தற்போதைய 
தேவையை குறைப்பதாக இருக்கும்‌. தற்செயலாக, கூடூதல்‌ மூலதன 
உருவாக்கம்‌ (சரக்கு போன்றவை) முதலீடு அதே அளவு அதிகரித்தால்‌, 
உற்பத்தி வளங்கள்‌ தொடர்ந்து திறனில்‌ செயல்படும்ளூ செயல்பாட்டு 
மட்டத்தில்‌ எந்த மாற்றமும்‌ இருக்காது, பொருளாதாரம்‌ சமநிலையில்‌ 
இருக்கும்‌. இருப்பினும்‌, மூலதன உருவாக்கம்‌ உயரவில்லை என்றால்‌, 
தொழிலாளர்‌ தேவை குறையும்‌, ஊதியங்கள்‌ குறையாது என்று கருதி, சில 
தொழிலாளர்கள்‌ வேலையற்றவர்களாகி, தற்போதைய வருமானத்தில்‌ 
சிலவற்றை இழப்பார்கள்‌. 

வருமானங்களின்‌ வீழ்ச்சி நுகர்வோர்‌ தேவையை மேலும்‌ குறைக்கிறது, 
அதே நேரத்தில்‌ சேமிப்பு வீதத்தையும்‌ குறைக்கிறது. வழங்கப்பட்ட 
உற்பத்தியாளர்கள்‌ தங்கள்‌ முதலீட்டுத்‌ திட்டங்களை மாற்றுவதில்லை, 
குறைந்த மட்ட வருமானத்தில்‌ சமநிலை நிறுவப்படும்‌. உண்மையில்‌, இது 
நிலையற்ற சேமிப்பு அல்ல, ஆனால்‌ முதலீட்டின்‌ நிலை: முதலீட்டின்‌ வீழ்ச்சி 
மற்றும்‌ சேமிப்பின்‌ அதிகரிப்பு இரண்டும்‌ பொருளாதாரத்தில்‌ ஒரு மோசமான 


113 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


விளைவை உருவாக்கும்‌. மாறாக, முதலீட்டின்‌ அதிகரிப்பு அல்லது நுகர்வோர்‌ 
செலவினங்களின்‌ அதிகரிப்பு பொருளாதாரத்தைத்‌ தூண்டும்‌. 

சேமிப்பு அல்லது முதலீட்டில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ தேசிய 
வருமானத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை எவ்வாறு பாதிக்கும்‌ என்பதை இந்த 
எடுத்துக்காட்டு விளக்குகிறது, ஆனால்‌ அது அந்த மாற்றங்களின்‌ அளவைக்‌ 
காட்டாது. கெய்ன்ஸ்‌ நுகர்வு செயல்பாடு” (அதாவது செலவழிப்பு 
வருமானத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட செலவினங்களின்‌ அளவு) என்று 
அழைக்கப்படுவதன்‌ மூலம்‌ உண்மையான மாற்றத்தின்‌ அளவு 
தீர்மானிக்கப்படுகிறது. அவரது கோட்பாட்டை வளர்ப்பதில்‌ கெய்ன்ஸின்‌ 
முதன்மை நோக்கம்‌, சில நிபந்தனைகளின்‌ கீழ்‌ பொருளாதாரம்‌ ஒரு நோயுற்ற 
நிலையில்‌ சிக்கித்‌ தவிக்கக்கூடும்‌ என்பதைக்‌ காண்பிப்பதாகும்‌, உபரி 
உற்பத்தி வளங்களைக்‌ கொண்டு (அதாவது, அதிக வேலையின்மை) ஆனால்‌ 
வருமானம்‌ மற்றும்‌ வெளியீடு ஒரு சமநிலையை அடைய போதுமான அளவு 
உயர முடியவில்லை. எளிமையாகச்‌ சொல்வதானால்‌, குறைந்த தேவை 
காரணமாக வர்த்தகம்‌ விருப்பமில்லாமல்‌ அல்லது முதலீட்டை அதிகரிக்க 
முடியாமல்‌ இருந்தபோது, கூடூதல்‌ அரசாங்க செலவினங்கள்‌ புதிய 
செலவினங்களைத்‌ தூண்டக்கூடும்‌, இறுதியில்‌ பொருளாதாரத்தை 
சமநிலையிலிருந்து வெளியேற்றக்கூடும்‌ என்று கெய்ன்ஸ்‌ வாதிட்டார்‌. 
அரசாங்க செலவினங்களின்‌ அதிகரிப்பு அல்லது வரிவிதிப்பு குறைப்பு போன்ற 
நிதிக்‌ கொள்கை தனியார்‌ கோரிக்கையின்‌ பற்றாக்குறையை ஈடூகட்ட மிகவும்‌ 
பயனுள்ள வழியாகும்‌ என்று கெயினீசியர்கள்‌ நம்புகின்றனர்‌. 

வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு பற்றிய ஒரு போட்டியிடும்‌ 
கோட்பாடு, பணவியல்‌ அணுகுமுறை, பணத்தை கட்டூப்படுத்தும்‌ பாத்திரத்தில்‌ 
வைக்கிறது. பண விநியோகத்தை அதிகரிப்பதன்‌ அல்லது குறைப்பதன்‌ 
விளைவுகளின்‌ பகுப்பாய்வு நுகர்வு மற்றும்‌ சேமிப்பு உறவின்‌ தோராயமாக 
இணையாக உள்ளது. இரண்டு கோட்பாடுகளிலிருந்து பெறப்பட்ட கட்டைவிரல்‌ 
விதிகள்‌ உண்மையில்‌ இணைக்கப்படலாம்‌: பொருட்களுக்கான 
அதிகப்படியான தேவை அல்லது அதிகப்படியான பணம்‌ வழங்கல்‌ (இரண்டும்‌ 
ஒரே நிகழ்வின்‌ அம்சங்களாகக்‌ காணப்படலாம்‌) உயரும்‌ வருமானத்துடன்‌ 
தொடர்புடையதாக இருக்கும்ளூ இதேபோல்‌, அதிகப்படியான பொருட்களின்‌ 
வழங்கல்‌ அல்லது பணத்திற்கான அதிகப்படியான தேவை வீழ்ச்சியடைந்த 
வருமானத்துடன்‌ தொடர்புடையதாக இருக்கும்‌. மில்டன்‌ ப்ரீட்மேன்‌ போன்ற 
நாணயவாதிகள்‌ நாணயக்‌ கொள்கையை அரசாங்கத்தின்‌ சரியான எதிர்‌ 
சுழற்சி கருவியாக வாதிட்டனர்‌. 

கெயினீசியன்‌ மற்றும்‌ பணவியல்‌ கோட்பாடுகள்‌ இரண்டிலும்‌ 
குறிப்பிடத்தக்க இரண்டு குறைபாடுகள்‌ உள்ளன. முதலாவதாக, இரண்டும்‌ 
கோரிக்கை பக்க கோட்பாடுகள்‌ மற்றும்‌ எனவே பொருளாதார வளர்ச்சியின்‌ 


114 


நீண்டகால கருத்தாய்வுகளுக்கு பங்களிக்க இயலாது. இரண்டாவதாக, மக்கள்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ முட்டாளாக்கப்படலாம்‌ என்று இருவரும்‌ கருதுகிறார்கள்ளூ 
உண்மையில்‌, பணவியல்‌ அல்லது கெயின்சியன்‌ மாதிரிகளின்‌ அடிப்படையில்‌ 
அரசாங்கக்‌ கொள்கைகளை எதிர்பார்க்க அவர்கள்‌ கற்றுக்கொள்வதால்‌, 
மக்கள்‌ இந்தக்‌ கொள்கைகளை ஈடுசெய்யும்‌ வழிகளில்‌ செயல்படுூகிறார்கள்‌, 


இதனால்‌ அரசாங்க நடவடிக்கைகளை மறுக்கிறார்கள்‌. 


10.4. கெயினியன்‌ புரட்சி மற்றும்‌ குறைவான வளர்ந்த 
நாடுகளுக்கு அதன்‌ பயன்பாடு 


கெயின்சியன்‌ கோட்பாடு முக்கியமாக சுழற்சி வேலையின்மை குறித்து 
அக்கறை கொண்டிருந்தது, இது தொழில்மயமாக்கப்பட்ட முதலாளித்துவ 


நாடுகளில்‌ குறிப்பாக மனச்சோர்வின்‌ காலங்களில்‌ எழுந்தது. வாழ்த்து 
மந்தநிலையின்‌ (1929-33) காலகட்டத்தில்‌, வளர்ந்த முதலாளித்துவ நாடூகள்‌ 
ஜி.என்‌.பி.யில்‌ கடுமையான வீழ்ச்சியை எதிர்கொண்டன. இதன்‌ விளைவாக 
கடுமையான வேலையின்மை ஏற்பட்டது. 

ஜே.எம்‌. கெய்ன்ஸ்‌ விளக்கமளித்தார்‌, இது மனச்சோர்வு மற்றும்‌ 
பெரும்‌ வேலையின்மைக்கு காரணமான பொருட்கள்‌ மற்றும்‌ சேவைகளுக்கான 
ஓட்டுமொத்த பயனுள்ள தேவையின்‌ வீழ்ச்சியாகும்‌, இது மனச்சோர்வின்‌ 
காலத்தில்‌ எழுந்தது. கெய்ன்ஸ்‌ வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு பற்றிய 
ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார்‌, இது மொத்த தேவை மற்றும்‌ மொத்த 
வழங்கல்‌ மூலம்‌ வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பை நிர்ணயிப்பதை 
விளக்குகிறது. 

ஐம்பதுகளின்‌ முற்பகுதியில்‌, மேற்கு நாடுகளின்‌ முன்னேறிய வளர்ந்த 
நாடுகளுக்குப்‌ பொருந்திய சில பொருளாதார வல்லுநர்கள்‌ கெயினீசியன்‌ 
கோட்பாட்டின்‌ செல்லுபடியாகும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ ஏற்படுத்தினாலும்‌, பல 
பிரபல இந்திய பொருளாதார வல்லுநர்கள்‌ இந்தியா போன்ற வளரும்‌ 
நாடுகளுக்கு கெயினீசிய பொருளாதாரத்தின்‌ பொருந்தக்கூடிய தன்மை 
குறித்து சந்தேகம்‌ எழுப்பினர்‌. 

வளர்ச்சியடையாத பொருளாதாரங்களின்‌ சூழலில்‌ கெயின்சியன்‌ 
கோட்பாடு பொருந்தாது என்று கருதியவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌, டாக்டர்‌ 
வி.கே.ஆர்‌.வி. ராவ்‌ மற்றும்‌ டாக்டர்‌ ஏ.கே. வளர்ந்து வரும்‌ நாடூகளின்‌ 
பொருளாதார சிக்கல்களின்‌ தன்மை மேற்கு நாடுகளின்‌ வளர்ந்த நாடுகளில்‌ 
பெரும்‌ மந்தநிலையின்‌ போது எழுந்த பிரச்சினைகளிலிருந்து முற்றிலும்‌ 
மாறுபட்டது என்றும்‌ எனவே வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு பற்றிய 
கெயின்சியன்‌ கோட்பாடு மற்றும்‌ கொள்கை பரிந்துரைகள்‌ இல்லை என்றும்‌ 
சுட்டிக்காட்டிய தாஸ்‌ குப்தா அப்போது வளர்ந்த நாடுகளின்‌ சூழலில்‌ மிகவும்‌ 
உதவியாக இருந்தது. 


115 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


இந்தியா போன்ற வளரும்‌ நாடூகளுக்கு கெயின்சியன்‌ 
பொருளாதாரத்தின்‌ பொருந்தாத தன்மை மற்றும்‌ பொருத்தமற்ற தன்மை 
குறித்த இந்த பாரம்பரிய பார்வையை நாம்‌ பின்வருவனவற்றில்‌ முதலில்‌ 
விளக்குகிறோம்‌. எவ்வாறாயினும்‌, சமீபத்திய ஆண்டூகளில்‌, என்‌ பார்வையில்‌, 
இந்திய போன்ற வளரும்‌ பொருளாதாரங்களில்‌ ஐந்து தசாப்த கால 
பொருளாதார வளர்ச்சி மற்றும்‌ வளர்ச்சியின்‌ பின்னர்‌, கெயினீசியன்‌ 
கோட்பாட்டின்‌ பல கொள்கைகள்‌ மற்றும்‌ நியமனங்கள்‌ இன்றைய அபிவிருத்தி 
நாடுகளின்‌ பிரச்சினைகளுக்கு மிகவும்‌ பொருத்தமானவை. 
தேவை-குறைபாடூ சிக்கல்‌: 

பயனுள்ள கோரிக்கையின்‌ குறைபாட்டின்‌ கொள்கை, ஜே.எம்‌. 
கெய்ன்ஸ்‌ முன்வைத்த மிக முக்கியமான கருத்தாகும்‌. பு யின்‌ கடுமையான 
சரிவு மற்றும்‌ மனச்சோர்வின்‌ போது ஏற்பட்ட தன்னிச்சையான வேலையின்மை 
அதிகரிப்பு ஆகியவை முதலீட்டு தேவை குறைவதால்‌ ஏற்பட்ட மொத்த 
தேவையின்‌ குறைபாடு காரணமாக இருந்தன, ஆனால்‌ பொருளாதார வளர்ச்சி, 
வறுமை மற்றும்‌ வேலையின்மை ஆகியவற்றின்‌ பிரச்சினைகள்‌ என்று 
கெய்ன்ஸ்‌ விளக்கினார்‌. முற்றிலும்‌ மாறுபட்ட காரணங்களால்‌. வளரும்‌ 
நாடுகளில்‌ வறுமை மற்றும்‌ வேலையின்மை, இந்த பொருளாதாரங்களின்‌ 
தொழிலாளர்‌ சக்தியுடன்‌ ஒப்பிடும்போது மூலதன பங்கு இல்லாதது போன்ற 
அடிப்படை மந்றும்‌ கட்டமைப்பு காரணிகளால்‌ ஏற்பட்டது என்று 


சுட்டிக்காட்டப்பட்டது. 


இவ்வாறு, டாக்டர்‌ ஏ.கே. தாஸ்‌ குப்தா எழுதினார்‌, உண்மையில்‌ 
பொதுக்‌ கோட்பாட்டின்‌ பொதுவான தன்மை எதுவாக இருந்தாலும்‌, 
கெய்ன்ஸால்‌ “ஜெனரல்‌” என்ற சொல்‌ பயன்படுத்தப்பட்ட அர்த்தத்தில்‌ 
இருக்கலாம்‌, வளர்ச்சியடையாத பொருளாதாரத்தின்‌ நிலைமைகளுக்கு 
பொதுக்‌ கோட்பாட்டின்‌ முன்மொழிவுகளின்‌ பொருந்தக்கூடிய தன்மை மிகக்‌ 
குறைவாகவே உள்ளது”. 

ஆகையால்‌, வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பின்‌ வளர்ச்சியை 
விரைவுபடுத்துவதற்காக பற்றாக்குறை நிதியளிப்பதன்‌ மூலம்‌ அரசாங்க 
செலவினங்களை அதிகரிப்பது போன்ற ஓட்டுமொத்த கோரிக்கையை 
உயர்த்துவதற்கான கெயின்சியன்‌ கொள்கை பரிந்துரைகளை ஏற்க முடியாது 
என்று விளக்கப்பட்டது. 

வளரும்‌ நாடுகளில்‌ நிலவும்‌ வேலையின்மையின்‌ தன்மை வேறுபட்டது 
என்பது வலியுறுத்தப்பட்டது, இது உடல்‌ மூலதனத்தின்‌ குறைபாடூ மற்றும்‌ 
ஊதியப்‌ பொருட்களின்‌ பற்றாக்குறை ஆகியவற்றால்‌ ஏற்பட்ட நீண்டகால 


மாறுவேடமிட்ட வேலையின்மை, இது வலியுறுத்தப்பட்ட செயல்திறன்‌ தேவை 
குறைவதைக்‌ காட்டிலும்‌ சுழற்சி, விருப்பமில்லாத மற்றும்‌ திறந்த 
வேலையின்மை அதிகரிப்பதற்கு கெய்ன்ஸ்‌ பொறுப்பேற்க வேண்டும்‌. 


116 


கெயின்சியன்‌ பொருளாதாரத்தின்‌ பின்வரும்‌ கூறுகள்‌ இன்றைய 
வளரும்‌ நாடுகளுக்கு பொருத்தமானவை: 
1. தேவை குறைபாட்டின்‌ சிக்கல்‌ 
2. தொழில்முனைவோரின்‌ முதலீட்டு நடத்தை 
3. இலாகா வாய்ப்பு 
4. நுகர்வு செயல்பாட்டின்‌ கோட்பாடு 
5. வருமான பெருக்கத்தின்‌ கொள்கை 
6.பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும்‌ பொருளாதார வளர்ச்சியை 
மேம்படுத்துவதற்கும்‌ அரசாங்க தலையீடு. 
வளரும்‌ நாடுகளில்‌ முதலீட்டு நடத்தை: 

கெய்னீசிய பொருளாதாரம்‌ வளரும்‌ நாடுகளுக்கும்‌ சிறப்பு 
பகுப்பாய்விலிருந்து வேறுபட்ட முதலீட்டு நடத்தை பற்றிய அதன்‌ பகுப்பாய்வு 
தொடர்பானது. செம்மொழி பொருளாதார வல்லுநர்கள்‌ சேமிப்பதற்கான 
முடிவுக்கும்‌ முதலீடு செய்வதற்கான முடிவுக்கும்‌ இடையில்‌ வேறுபாடு 
காட்டவில்லை. அவர்களைப்‌ பொறுத்தவரை, சேமிப்பு மற்றும்‌ முதலீடு 
தொடர்பான முடிவுகள்‌ மிகச்‌ சிறந்தவை. கெய்ன்ஸ்‌ முதலீடூ மற்றும்‌ 
சேமிப்பதற்கான முடிவிலிருந்து வேறுபடூகிறார்‌, மேலும்‌ இது சேமிப்பைத்‌ 


தீர்மானிக்கும்‌ முதலீடு என்று வாதிட்டார்‌, வேறு வழியில்லை. அவரைப்‌ 
பொறுத்தவரை, முதலீடூ அதிகரிக்கும்‌ போது, பெருக்கத்தின்‌ செயல்பாட்டின்‌ 
மூலம்‌ வருமானம்‌ அதிகரிக்கும்‌ மற்றும்‌ ௮திக வருமானத்தில்‌ அதிக 
சேமிக்கப்படும்‌. 

முதலீட்டுக்‌ கோட்பாட்டிற்கு கெய்ன்ஸ்‌ செய்த ஒரு முக்கியமான 
பங்களிப்பு முதலீட்டை நிர்ணயிப்பதில்‌ வணிக எதிர்பார்ப்புகளின்‌ பங்கைக்‌ 
குறிக்கிறது. அவரைப்‌ பொறுத்தவரை, முதலீட்டு வீதம்‌ ஒருபுறம்‌ வட்டி 
வீதத்தாலும்‌, மறுபுறம்‌ மூலதனத்தின்‌ ஓரளவு  செயல்திறனாலும்‌ 
தீர்மானிக்கப்படுகிறது. மூலதனத்தின்‌ ஓரளவு செயல்திறன்‌ முதலீட்டில்‌ 
எதிர்பார்க்கப்படும்‌ வருவாய்‌ விகிதத்தைக்‌ குறிக்கிறது. மூலதனத்தின்‌ ஓரளவு 
செயல்திறன்‌ தற்போது செய்யப்பட்ட முதலீட்டில்‌ இருந்து வருங்கால மகசூல்‌ 
தொடர்பான வணிக எதிர்பார்ப்புகளின்‌ நிலையைப்‌ பொறுத்தது. 
எதிர்கால வருங்கால விளைச்சலைப்‌ பற்றி வணிகர்கள்‌ அவநம்பிக்கை 
கொள்ளும்போது, மூலதனத்தின்‌ ஓரளவு செயல்திறன்‌ குறைகிறது, இது 
முதலீட்டை மோசமாக பாதிக்கிறது. கெய்ன்ஸ்‌ காட்சிப்படுத்திய இந்த 


முதலீட்டு நடத்தை, தொழில்மயமான வளர்ந்த பொருளாதாரங்களைப்‌ 
பொறுத்தவரை வளரும்‌ நாடூகளின்‌ நவீன துறையில்‌ முதலீடூ செய்வதற்கு 


மிகவும்‌ பொருத்தமானது. இந்த முதலீட்டு நடத்தை காரணமாக, சமூகம்‌ 


சேமிப்பதற்கான முனைப்பு தூண்டப்பட வேண்டும்‌ என்பது இனிமேல்‌ 


117 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


போதுமானதாக இருக்காது. முதலீட்டு காலநிலை மேம்பட்டதாக இருப்பதை 
நாங்கள்‌ உறுதிப்படுத்த வேண்டும்‌”. 

சாதகமான முதலீட்டை உருவாக்குவதில்‌ காலநிலை வணிக 
எதிர்பார்ப்புகள்‌ அரசாங்கத்தால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருத்தமான நிதி 


மற்றும்‌ பண நடவடிக்கைகள்‌ மூலம்‌ பாதிக்கப்பட வேண்டும்‌. சமகால 


£டுகளில்‌ முதலீட்டு நடத்தை பற்றி எழுதுகையில்‌, பேராசிரியர்‌ சக்ரவர்த்தி 
மலும்‌ எழுதுகிறார்‌, தொழில்நுட்ப அறிவின்‌ தற்போதைய நிலையைப்‌ 


யன்படூத்துவது மிக அதிகம்‌. நிலையான மூலதனத்தில்‌ முதலீடூ 
சய்வதற்கான முடிவுகள்‌ நீண்டகால மற்றும்‌ நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கான 


ந்‌ 
டூ 
பொறுத்தவரை, தொழில்துறை செயல்முறைகளில்‌ நிலையான மூலதனத்தைப்‌ 
ப 
௦ 


ஆதாரங்களின்‌ உறுதிப்பாட்டைக்‌ குறிப்பதால்‌, நேரம்‌ மற்றும்‌ நிச்சயமற்ற 
தன்மை பற்றிய கேள்வி முக்கியமானது. இந்த கட்டத்தில்‌ நாம்‌ கெய்ன்ஸ்‌ 
கோட்பாட்டின்‌ களத்திற்கு கொண்டு வரும்‌ எதிர்பார்ப்புகளின்‌ சிக்கலை 
அறிமுகப்படுத்த வேண்டும்‌.” 

தொழில்துறை வளர்ச்சியில்‌ மந்தநிலையை ஏற்படுத்தும்‌ ஒரு முக்கிய 
காரணியாக இருக்கும்‌ தனியார்‌ முதலீட்டின்‌ மந்தநிலையின்‌ தற்போதைய 
சூழலில்‌, “விலங்கு ஆவிகள்‌” அடிப்படையில்‌ புதிய பங்குகள்‌ மற்றும்‌ 
மூலதன சொத்துக்களில்‌ தனியார்‌ முதலீடு வீழ்ச்சியடைவதை நாம்‌ விளக்க 
முடியும்‌, முதலீட்டாளர்களின்‌ அவநம்பிக்கை மற்றும்‌ நம்பிக்கையான 


எதிர்பார்ப்புகளின்‌ அலைகளைக்‌ குறிக்க கெய்ன்ஸ்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌. 


அவர்களைப்‌ பொறுத்தவரை, அரசியல்‌ நிச்சயமற்ற தன்மை மற்றும்‌ 
சில முக்கியமான பொருளாதார சீர்திருத்தங்களைத்‌ தொடர அரசாங்கத்தின்‌ 
திறனைப்‌ பற்றிய நிச்சயமற்ற தன்மை காரணமாக, முதலீட்டாளர்களின்‌ 


நம்பிக்கையின்மை குறைவு, இது புதிய பங்குகள்‌ மற்றும்‌ மூலதன 


சொத்துக்களில்‌ முதலீடு செய்வதைத்‌ தடுத்துள்ளது. மேலேயுள்ள பகுப்பாய்வு 
கெய்ன்ஸின்‌ முதலீட்டு பகுப்பாய்வின்‌ வளர்ச்சியை மேம்பட்ட நாடூகளுக்கு 
தெளிவாக வெளிப்படுத்துகிறது. 


10.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவு என்ன? 
2. வளரும்‌ நாடுகளுக்கு பொருத்தமான கெய்னிய பொருளாதாரக்‌ கூறுகள்‌ 


யாவை? 


10.6. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவை ஹேன்சன்‌ “மிகைப்‌ 
பெருக்கி” என்று குறிப்பிடுகின்றனர்‌. பெருக்கி-முடுக்கியின்‌ ஒருங்கிணைந்த 


விளைவை “நெம்புகோல்‌ இயக்க விளைவு” என்று கூறுவதுண்டு. 


118 


2. கெயின்சியன்‌ பொருளாதாரத்தின்‌ பின்வரும்‌ கூறுகள்‌ இன்றைய வளரும்‌ 
நாடுகளுக்கு பொருத்தமானவை: 

1. தேவை குறைபாட்டின்‌ சிக்கல்‌ 

2. தொழில்முனைவோரின்‌ முதலீட்டு நடத்தை 

3. இலாகா வாய்ப்பு 

4. நுகர்வு செயல்பாட்டின்‌ கோட்பாடு 

5. வருமான பெருக்கத்தின்‌ கொள்கை 

6.பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும்‌ பொருளாதார வளர்ச்சியை 


மேம்படுத்துவதற்கும்‌ அரசாங்க தலையீடு. 


10.7. சுருக்கம்‌ 


வேலை முடுக்கியின்‌ பொருளை விளக்கி பெருக்கிக்கும்‌ 
முடுக்கிக்குமான ஒருங்கிணைந்த விளைவை விளக்கி கெயினியனின்‌ புரட்சி 
மற்றும்‌ குறைவான வளர்ந்த நாடுகளுக்கு அதன்‌ பயன்பாட்டினை கூறுகின்றது. 


10.8. முக்கிய வார்த்தைகள்‌ 


வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு கோட்பாடு: வருமானம்‌ மற்றும்‌ 
வேலைவாய்ப்பு கோட்பாடு, ஒரு பொருளாதாரத்தில்‌ உற்பத்தி, வேலைவாய்ப்பு 
மற்றும்‌ விலைகளின்‌ ஒப்பீட்டு நிலைகளுடன்‌ தொடர்புடைய பொருளாதார 
பகுப்பாய்வின்‌ ஒரு அமைப்பு ஆகும்‌. 

10.9. சுப மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1. மிகைப்‌ பெருக்கி என்றால்‌ என்ன? 

2. கெய்னியப்‌ பொருளாதாரத்தின்‌ கூறுகள்‌ யாவை? 
நெடுவினாக்களுக்கு விடையளி. 

1.அடிப்படை வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்புப்‌ பெருக்கிகளைக்‌ குறித்துக்‌ 
கூறுக. 

2.கெயினியன்‌ புரட்சி மற்றும்‌ குறைவான வளர்ந்த நாடூகளக்கு அதன்‌ 


பயன்பாட்டினைக்‌ கூறுக. 


10.10. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அகுஜா, ர்‌.டூ. (2000), பேரியல்‌ பொருளாதாரம்‌”, ளு.சாந்த்‌ ரூ கம்பெனி, புது 
டெல்லி. 


119 


வேலை முடுக்கி 


குறிப்பு 


பேரியல்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


அலகு 11: பேரியல்‌ பகுப்பாய்வு 


அமைப்பு: 

11.1. கெயினியன்‌-க்கு முன்பு 

11.2. பொருள்‌ 

11.3. அதன்‌ முக்கியத்துவம்‌ 

11.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
11.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
11.6. சுருக்கம்‌ 

11.7. முக்கிய வார்த்தைகள்‌ 

11.8. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

11.9. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


11.1. கெயினியன்‌-க்கு முன்பு 


நவீன பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ வரலாறு 1936 ஆம்‌ ஆண்டில்‌ 
கெய்ன்ஸ்‌ வெளியீடு மூலம்‌ தொடங்குகிறது. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும்‌ 
பணத்தின்‌ பொதுக்‌ கோட்பாடு கெய்ன்ஸின்‌ தொடக்க மேற்கோளிலிருந்து 
தெளிவாகிறது. புத்தகம்‌ வெளியான நேரம்‌ அதன்‌ வெற்றிக்கு ஒரு 
காரணமாக இருந்தது. 

1936 க்கு முன்னர்‌, பொருளாதார வல்லுநர்கள்‌ 1929-33 பெரும்‌ 
மந்தநிலைக்கான காரணங்களை விளக்கத்‌ தவறிவிட்டனர்‌. பொதுக்‌ கோட்பாடு 
(இனிமேல்‌ ஜி.டி) மந்தநிலையின்‌ ஆழம்‌ மற்றும்‌ நீளம்‌ குறித்த விளக்கத்தை 
அளித்ததுடன்‌, முதலாளித்துவ பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த 
அரசாங்கத்தின்‌ தலையீட்டிற்கு அழைப்பு விடுத்தது. ஜி.டி பயனுள்ள 
கோரிக்கை அல்லது மொத்த கோரிக்கையை வலியுறுத்தியது. குறுகிய 
காலத்தில்‌, பயனுள்ள தேவை வெளியீட்டை தீர்மானிக்கிறது என்று கெய்ன்ஸ்‌ 
வாதிட்டார்‌. 
கெயினீசியன்‌ மற்றும்‌ நாணயவாதிகள்‌: 

இந்த அனைத்து முன்னேற்றங்களுக்கும்‌, கெய்னீசியர்கள்‌ என 
அழைக்கப்படும்‌ கெய்ன்ஸைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ எதிர்காலத்தைப்‌ பற்றி 
மிகவும்‌ நம்பிக்கையுடன்‌ இருந்தனர்‌. கெயின்சியன்‌ கொள்கைகளை 
ஏற்றுக்கொள்வதன்‌ மூலம்‌ கொள்கை முடிவுகளை மிகவும்‌ திறம்பட எடுக்க 
முடியும்‌, பொருளாதாரம்‌ நன்றாக இருக்க முடியும்‌, மந்தநிலைகள்‌ 
அகற்றப்படலாம்‌ என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 


120 


இருப்பினும்‌, கெயின்சியன்‌ கருத்துக்கள்‌ ப்ரீட்மேன்‌ மற்றும்‌ பணவியல்‌ 
பள்ளியின்‌ பிற உறுப்பினர்களால்‌ நிராகரிக்கப்பட்டன. பொருளாதாரத்தைப்‌ 
பற்றி அரசாங்க கொள்கை வகுப்பாளர்களின்‌ புரிதல்‌ பெரிய பொருளாதார 
விளைவுகளை மேம்படுத்த போதுமானதாக இல்லை என்ற கருத்தை ப்ரீட்மேன்‌ 
வெளிப்படுத்தினார்‌. 


11.2. பொருள்‌ 


பேரியல்‌ பொருளாதாரம்‌: 
வரையநை: 

பேரியல்‌ என்ற சொல்‌ கிரேக்க வார்த்தையான ஷயுக்போ்‌ 
என்பதிலிருந்து உருவானது, அதாவது பெரியது. பொருளாதாரத்தின்‌ மற்ற 
பாதியான பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்பது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின்‌ 
நடத்தை பற்றிய ஆய்வு ஆகும்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌: 

தேசிய வருமானம்‌, வெளியீடு மற்றும்‌ வேலைவாய்ப்பு, மொத்த 
நுகர்வு, மொத்த சேமிப்பு மற்றும்‌ மொத்த முதலீடூ மற்றும்‌ விலைகளின்‌ 
பொதுவான நிலை போன்ற மொத்த அல்லது பெரிய திரட்டுகளுடன்‌ மேக்ரோ 
பொருளாதாரம்‌ கையாள்கிறது”. போல்டிங்கின்‌ வார்த்தைகளில்‌: 
பேரியல்‌ பொருளாதாரம்‌ என்பது தனிப்பட்ட அளவுகளுடன்‌ அல்ல, ஆனால்‌ 
இந்த அளவுகளின்‌ மொத்தத்துடன்‌, தனிநபருடன்‌ அல்ல, ஆனால்‌ தேசிய 
வருமானத்துடன்‌, தனிப்பட்ட விலைகளுடன்‌ அல்ல, ஆனால்‌ விலை 
மட்டத்துடன்‌, தனிப்பட்ட வெளியீடுகளுடன்‌ அல்ல, ஆனால்‌ தேசிய 
உற்பத்தியில்‌. இது தேசிய உற்பத்தியை நிர்ணயிப்பதையும்‌ அதன்‌ வளர்ச்சி 
கூடுதல்‌ நேரத்தையும்‌ ஆய்வு செய்கிறது. இது மந்தநிலை, வேலையின்மை 
பணவீக்கம்‌, சர்வதேச கொடுப்பனவுகளின்‌ இருப்பு மற்றும்‌ இந்த 
சிக்கல்களைச்‌ சமாளிக்க அரசாங்கங்கள்‌ ஏற்றுக்கொண்ட கொள்கைகள்‌ 
பற்றியும்‌ ஆய்வு செய்கிறது. 
விளக்கம்‌: 

பேரியல்‌ பொருளாதாரத்தில்‌ உரையாற்றப்படும்‌ முக்கிய சிக்கல்கள்‌ 
சுருக்கமாக உள்ளன: 
() வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பை நிர்ணயிப்பதைப்‌ புரிந்துகொள்ள 


இது உதவுகிறது. மறைந்த ஜே.எம்‌. கெய்ன்ஸ்‌ பேரியல்‌-பொருளாதார 


பகுப்பாய்வில்‌ பெரும்‌ அழுத்தத்தை கொடுத்தார்‌. தனது புரட்சிகர 
புத்தகத்தில்‌, பொதுக்‌ கோட்பாடு, வேலைவாய்ப்பு ஆர்வம்‌ மற்றும்‌ பணம்‌” 
ஆகியவை பொருளாதார சிந்தனையில்‌ கடுமையான மாற்றங்களைக்‌ கொண்டு 
வந்தன. பொருளாதாரத்தில்‌ ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு மற்றும்‌ 
உற்பத்தியின்‌ அளவை நிர்ணயிக்கும்‌ சக்திகள்‌ அல்லது காரணிகளை அவர்‌ 


விளக்கினார்‌. 


121 


போரியல்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


பேரியல்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


(ஸை) விலைகளின்‌ பொதுவான அளவை தீர்மானித்தல்‌. மேக்ரோ 
பொருளாதார பகுப்பாய்வு பொதுவான விலை நிலை எவ்வாறு 
நிர்ணயிக்கப்படுகிறது மற்றும்‌ பொதுவான விலை மட்டத்தை பாதிக்கும்‌ 
பல்வேறு காரணிகளின்‌ முக்கியத்துவம்‌ என்ன என்ற கேள்விகளுக்கு 
பதிலளிக்கிறது. 

(ஸை) பொருளாதார வளர்ச்சி. நிலையான பொருளாதார மாதிரிகள்‌ 
நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை ஸ்திரத்தன்மையுடன்‌ அடைவதற்கான 
பொருளாதாரக்‌ கொள்கைகளை வகுக்க உதவுகின்றன. புதிய வளர்ந்த 
வளர்ச்சி கோட்பாடூகள்‌ வளர்ந்த நாடுகளின்‌ கீழ்‌ வறுமைக்கான 
காரணங்களை விளக்குகின்றன மற்றும்‌ அவற்றை சமாளிக்க தீர்வுகளை 
பரிந்துரைக்கின்றன. 

(ளை) பேரியல்‌ பொருளாதாரம்‌ மற்றும்‌ வணிக சுழற்சிகள்‌. மேக்ரோ 
பொருளாதாரத்தின்‌ அடிப்படையில்‌ தான்‌ தேசிய வருமானத்தில்‌ ஏற்ற 
இறக்கங்கள்‌ ஏற்படுகின்றன. வணிக சுழற்சிகளைக்‌ கட்டூப்படூத்துவதற்கான 


கொள்கைகளை வகுப்பதும்‌ இப்போது சாத்தியமானது, அதாவது பணவீக்கம்‌ 
மற்றும்‌ பணவாட்டம்‌. 

(௭) சர்வதேச வர்த்தகம்‌. பேரியல்‌-பொருளாதாரத்தின்‌ மற்றொரு முக்கியமான 
பொருள்‌, பொருட்கள்‌, சேவைகள்‌ மற்றும்‌ கட்டணச்‌ சிக்கல்களின்‌ சர்வதேச 
வர்த்தகத்தின்‌ பல்வேறு அம்சங்களை பகுப்பாய்வு செய்வது, கொடுப்பனவு 
சமநிலையில்‌ பரிமாற்ற வீதத்தின்‌ விளைவு போன்றவை. 

(௭) தேசிய வருமானத்திலிருந்து வருமான பங்குகள்‌. திரு. எம்‌. காலெக்கி 
மற்றும்‌ நிக்கோலஸ்‌ கெல்டர்‌, ரிக்கார்ட்‌ கோட்பாட்டில்‌ இருந்து புறப்படுவதன்‌ 
மூலம்‌, வருமான விநியோகத்தின்‌ மேக்ரோ கோட்பாட்டை முன்வைத்துள்ளனர்‌. 
இந்த பொருளாதார வல்லுனர்களின்‌ கூற்றுப்படி, ஊதியங்கள்‌ மற்றும்‌ 
இலாபங்களின்‌ ஒப்பீட்டு பங்குகள்‌ தேசிய வருமானத்திற்கான முதலீட்டின்‌ 
விகிதத்தைப்‌ பொறுத்தது. 

(எஸை) வேலையின்மை. மற்றொரு பேரியல்‌ பொருளாதார பிரச்சினை 
பொருளாதாரத்தில்‌ வேலையின்மைக்கான காரணங்களை விளக்குவது. நவீன, 
பொருளாதாரத்தின்‌ மற்றொரு முக்கியமான பிரச்சினை தேக்கநிலை. 
கெய்னீசியன்‌ மற்றும்‌ பிந்தைய கெய்னீசிய பொருளாதார வல்லுநர்கள்‌ 
சுழற்சியின்‌ வேலையின்மை மற்றும்‌ அதிக வேலையின்மை ஆகியவற்றுக்கான 
காரணங்களை விளக்கி பணவீக்கத்துடன்‌ இணைந்து அவற்றை 


எதிர்கொள்வதற்கான தீர்வுகளை பரிந்துரைப்பதில்‌ நிறைய முயற்சிகளை 


மேற்கொண்டு வருகின்றனர்‌. 
(எஹஸை பேரியல்‌ பொருளாதார கொள்கைகள்‌. நிதி மற்றும்‌ பணவியல்‌ 


கொள்கைகள்‌ பொருளாதாரத்தின்‌ செயல்திறனை பாதிக்கின்றன. இந்த 


122 


இரண்டு முக்கிய வகைகளின்‌ கொள்கைகள்‌ பொருளாதாரத்தின்‌ பேரியல்‌ 
பொருளாதார பகுப்பாய்வில்‌ மையமாக உள்ளன. 
(லை உலகளாவிய பொருளாதார அமைப்பு. பேரியல்‌ பொருளாதார 
பகுப்பாய்வில்‌, ஒரு நாட்டின்‌ பொருளாதாரம்‌ உலகளாவிய பொருளாதார 
அமைப்பின்‌ ஒரு பகுதியாகும்‌ என்பது வலியுறுத்தப்படுகிறது. ஒரு நாட்டின்‌ 
பொருளாதாரத்தின்‌ நல்ல அல்லது பலவீனமான செயல்திறன்‌ ஒட்டுமொத்த 
உலக பொருளாதாரத்தின்‌ செயல்திறனை பாதிக்கும்‌. 
வரம்புகள்‌: 

பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ முக்கிய வரம்புகள்‌ பின்வருமாறு: 
(ற) பேரியல்‌ பொருளாதாரங்கள்‌ தனிநபரின்‌ நலனை புறக்கணிக்கின்றன. 
உதாரணமாக, தனிநபர்‌ நலன்புரி செலவில்‌ தேசிய சேமிப்பு 
அதிகரிக்கப்பட்டால்‌, அது ஒரு புத்திசாலித்தனமான கொள்கையாக 
கருதப்படுவதில்லை. 
(ஸை பேரியல்‌ பொருளாதார பகுப்பாய்வு மொத்தங்களை ஒரேவிதமானதாகக்‌ 
கருதுகிறது, ஆனால்‌ அதன்‌ உள்‌ அமைப்பைக்‌ கவனிக்கவில்லை. 
உதாரணமாக, எழுத்தர்களின்‌ ஊதியங்கள்‌ வீழ்ச்சியடைந்து ஆசிரியர்களின்‌ 
ஊதியம்‌ உயர்ந்தால்‌, சராசரி ஊதியம்‌ அப்படியே இருக்கலாம்‌. 
(ஸை மொத்த மாறிகள்‌ அனைத்தும்‌ முக்கியமானவை என்பது 
அவசியமில்லை. உதாரணமாக, தேசிய வருமானம்‌ என்பது தனிநபர்‌ 
வருமானங்களின்‌ மொத்தமாகும்‌. நாட்டில்‌ தேசிய வருமானம்‌ உயர்ந்தால்‌, 
நாட்டில்‌ உள்ள அனைத்து தனிநபர்களின்‌ வருமானமும்‌ உயரும்‌ என்பது 
அவசியமில்லை. நாட்டின்‌ ஒரு சில பணக்கார குடும்பங்களின்‌ வருமானம்‌ 
அதிகரிப்பதன்‌ காரணமாக தேசிய வருமானத்தில்‌ அதிகரிப்பு ஏற்பட 


வாய்ப்புள்ளது. 


11.3. அதன்‌ முக்கியத்துவம்‌ 


திறமையான கோரிக்கையின்‌ தனது கோட்பாட்டை வளர்த்துக்‌ 
கொள்ளும்போது, கெய்ன்ஸ்‌ நவீன பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ மூன்று 
முக்கியமான கட்டடங்களை அறிமுகப்படுத்தினார்‌: 
(ை வருமானத்துக்கான நுகர்வு உறவு, இதிலிருந்து பெருக்கி 
பொறிமுறையானது வெளிப்படுகிறது, இது கோருவதற்கான அதிர்ச்சிகளை 
எவ்வாறு பெருக்கலாம்‌ மற்றும்‌ வெளியீட்டில்‌ பெரிய மாற்றங்களுக்கு 
வழிவகுக்கும்‌ என்பதை விளக்குகிறது. 
(ஸை பணப்புழக்கம்‌ விருப்பம்‌ (பணத்திற்கான தேவை), இது பணவியல்‌ 
கொள்கை வட்டி விகிதங்கள்‌ மற்றும்‌ மொத்த தேவையை எவ்வாறு பாதிக்கும்‌ 


என்பதை விளக்குகிறது. 


123 


போரியல்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


பேரியல்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


(ஸை நுகர்வு மற்றும்‌ முதலீட்டை பாதிக்கும்‌  எதிர்பார்ப்புகளின்‌ 
முக்கியத்துவம்‌ மற்றும்‌ (எதிர்பார்ப்புகளில்‌ மாற்றங்கள்‌) தேவை மற்றும்‌ 
வெளியீட்டில்‌ மாற்றங்களுக்குப்‌ பின்னால்‌ ஒரு முக்கிய காரணியாகும்‌. 

ஜி.டி தெளிவான கொள்கை வழிகாட்டூதல்களை வழங்கியது, அவை 
காலத்திற்கு ஏற்றதாக இருந்தன. பொருளாதாரம்‌ மனச்சோர்விலிருந்து 
மீட்புக்கும்‌ பின்னர்‌ செழிப்புக்கும்‌ செல்ல தானியங்கி வழிமுறை எதுவும்‌ 
இல்லை. மனச்சோர்வின்‌ போது பட்ஜெட்டை சமநிலைப்படுத்துவது 
ஆபத்தானது. 
புதிய பாரம்பரிய தொகுப்பு: 

ஒரு தசாப்தத்திற்குள்‌, ஜி.டி மேக்ரோ பொருளாதாரத்தை 
மாற்றியமைத்தது. 1950 களின்‌ முற்பகுதியில்‌, கெய்ன்ஸின்‌ பல 
கருத்துக்களை பாரம்பரிய பொருளாதார வல்லுனர்களுடன்‌ ஒருங்கிணைக்க 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஒருங்கிணைப்பை பால்‌ 
சாமுவெல்சன்‌ சிறந்த புதிய-கிளாசிக்கல்‌ தொகுப்பு என்று அழைத்தார்‌, 
அதாவது, பாரம்பரிய (நாணய) பகுப்பாய்வு மற்றும்‌ கெயினீசியன்‌ (வருமானம்‌) 
பகுப்பாய்வு ஆகியவற்றின்‌ தொகுப்பு புதிய பாரம்பரிய தொகுப்பாகும்‌. 
ஐளு-டூஆ மாதிரி: 

1937 ஆம்‌ ஆண்டில்‌, ஜான்‌ ஹிக்ஸ்‌ புகழ்பெற்ற ஐ.எஸ்‌-எல்‌எம்‌ 
மாதிரியை முன்வைத்து கெயின்சியன்‌ யோசனைகளை முறைப்படுத்தினார்‌, 
இது 1940 களில்‌ ஏ. எச்‌. ஹேன்சன்‌ (அமெரிக்க கெய்ன்ஸ்‌ என்று 
அழைக்கப்படுபவர்‌) சுத்திகரிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டது. பொருட்களின்‌ 


ந்தையும்‌ பணச்‌ சந்தையும்‌ ஒரே நேரத்தில்‌ சமநிலையில்‌ இருக்கக்கூடும்‌ 


ச 
என்பதை இந்த மாதிரி காட்டியது. எனவே மாதிரி அடிப்படையில்‌ ஒரு 
பொதுவான சமநிலை மாதிரியாக இருந்தது. முதலில்‌, எதிர்பார்ப்புகளுக்கு 
எந்தப்‌ பங்கும்‌ இல்லை. இரண்டாவதாக, விலைகள்‌ மற்றும்‌ ஊதியங்களின்‌ 
ச 


ரிசெய்தல்‌ முற்றிலும்‌ இல்லை. 

நுகர்வு, முதலீடு மற்றும்‌ பணத்திற்கான தேவை ஆகியவற்றின்‌ கோட்பாடுகள்‌: 
கெய்ன்ஸின்‌ குறுகிய கால நுகர்வு செயல்பாடு கருதுகோளின்‌ 

அடிப்படையில்‌ (முழுமையான வருமான கருதுகோள்‌ என அழைக்கப்படுகிறது) 

பிராங்கோ மொடிகிலியானி மற்றும்‌ மில்டன்‌ ப்ரீட்மேன்‌ ஆகியோர்‌ நுகர்வு 

நடத்தை பற்றிய இரண்டு நீண்டகால கருதுகோள்களை சுயாதீனமாக 

உருவாக்கினர்‌, அதாவது, வாழ்க்கை சுழற்சி கருதுகோள்‌ மற்றும்‌ நிரந்தர 


வருமான கருதுகோள்‌. 


11.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1.பேரியல்‌ பொருளாதாரக்‌ கருத்துக்களை கூறுக. 


2.சர்வதேச வர்த்தகம்‌ பற்றிக்‌ கூறுக. 


124 


11.5. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. பேரியல்‌ என்ற சொல்‌ கிரேக்க வார்த்தையான ஷயுக்போ' என்பதிலிருந்து 
உருவானது, அதாவது பெரியது. பொருளாதாரத்தின்‌ மற்ற பாதியான பேரியல்‌ 
பொருளாதாரம்‌ என்பது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின்‌ நடத்தை பற்றிய 
ஆய்வு ஆகும்‌. 

2. சர்வதேச வர்த்தகம்‌. பேரியல்‌-பொருளாதாரத்தின்‌ மற்றொரு முக்கியமான 
பொருள்‌, பொருட்கள்‌, சேவைகள்‌ மற்றும்‌ கட்டணச்‌ சிக்கல்களின்‌ சர்வதேச 
வர்த்தகத்தின்‌ பல்வேறு அம்சங்களை பகுப்பாய்வு செய்வது, கொடுப்பனவு 


சமநிலையில்‌ பரிமாற்ற வீதத்தின்‌ விளைவு போன்றவை. 


11.6. சுருக்கம்‌ 


கெயினியனுக்கு முந்தைய பேரியல்‌ பொருளாதாரப்‌ பகுப்பாய்வு 
செய்து பேரியல்‌ பொருளாதாரச்‌ சிக்கல்களை எடுத்துக்‌ கூறுகின்றது. அதன்‌ 
வரம்புகளை ஆராய்ந்து முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. 


11.7. முக்கிய வார்த்தைகள்‌ 


புதிய பாரம்பரிய தொகுப்பு: பாரம்பரிய (நாணய) பகுப்பாய்வு மற்றும்‌ 
கெயினீசியன்‌ (வருமானம்‌) பகுப்பாய்வு ஆகியவற்றின்‌ தொகுப்பு புதிய 
பாரம்பரிய தொகுப்பாகும்‌. 

பணப்புழக்கம்‌ விருப்பம்‌: பணப்புழக்கம்‌ விருப்பம்‌ (பணத்திற்கான தேவை), 
இது பணவியல்‌ கொள்கை வட்டி விகிதங்கள்‌ மற்றும்‌ மொத்த தேவையை 
எவ்வாறு பாதிக்கும்‌ என்பதை விளக்குகிறது. 

11.8. சுப மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.பேரியல்‌ பொருளாதாரம்‌ எவற்றை ஆய்வு செய்கிறது? 

2.ஜளு-௫ஆ மாதிரி பற்றிக்‌ கூறுக. 

நெடுவினாக்களுக்கு விடையளி. 

1.பேரியல்‌ பொருளாதாரத்தின்‌ முக்கியத்துவத்தைக்‌ கூறுக. 

2.பேரியல்‌ பொருளாதாரத்தை விளக்கி அவற்றின்‌ வரம்புகளைக்‌ குறிப்பிடுக. 


11.9. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. வை, ஆ.ஊ. (2005), பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை”, விகாஸ்‌ 
பப்ளிங்‌ ஹவுஸ்‌, புது டெல்லி. 


125 


போரியல்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


அலகு-12: பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


அமைப்பு: 

12.1 பணம்‌ மற்றும்‌ உண்மையான பிரிவுகளில்‌ பொதுவான 
சமநிலை 

12.2. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 

12.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 

12.4. சுருக்கம்‌ 

12.5. முக்கிய வார்த்தைகள்‌ 

12.6. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

12.7. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


12.1.பணம்‌ உண்மையான பிரிவுகளில்‌ பொதுவான 


சமநிலை 


மற்றும்‌ 


1. பொது சமநிலையின்‌ பொருள்‌: 

பொது சமநிலை பகுப்பாய்வு என்பது பல பொருளாதார மாறிகள்‌, 
அவற்றின்‌ தொடர்புகள்‌ மற்றும்‌ ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பின்‌ 
செயல்பாட்டைப்‌ புரிந்துகொள்வதற்கான ஒருவருக்கொருவர்‌ சார்ந்திருத்தல்‌ 
பற்றிய விரிவான ஆய்வாகும்‌. இது முழு பொருளாதாரத்துடன்‌ தொடர்புடைய 
பொருட்கள்‌ மற்றும்‌ சேவைகளின்‌ விலைகள்‌ மற்றும்‌ அளவுகளில்‌ ஏற்படும்‌ 


மாற்றங்களின்‌. காரணம்‌ மற்றும்‌ விளைவு வரிசைகளை ஒன்றாகக்‌ 
கொண்டூவருகிறது. 

அனைத்து நுகர்வோர்‌, அனைத்து நிறுவனங்கள்‌, அனைத்து 
தொழில்கள்‌ மற்றும்‌ அனைத்து காரணி-சேவைகளும்‌ ஒரே நேரத்தில்‌ 
சமநிலையில்‌ இருந்தால்‌ மற்றும்‌ அவை பொருட்கள்‌ மற்றும்‌ காரணி 


விலைகள்‌ மூலம்‌ ஒன்றோடொன்று இணைந்தால்‌ மட்டுமே பொருளாதாரம்‌ 
பொதுவான சமநிலையில்‌ இருக்க முடியும்‌. ஸ்டிக்லர்‌ கூறியது போல்‌: பொது 
பொருளாதாரத்தின்‌ 
பகுதிகளுக்கிடையேயான தொடர்புகளின்‌ கோட்பாடாகும்‌.” 

இருக்கும்போது பொது 
தனது கொடுக்கப்பட்ட 


சமநிலையின்‌ கோட்பாடு அனைத்து 


அனைத்து விலைகளும்‌ சமநிலையில்‌ 
சமநிலை நிலவுகிறதுளு ஒவ்வொரு நுகர்வோர்‌ 
வருமானத்தை அவருக்கு அதிகபட்ச திருப்தியை அளிக்கும்‌ வகையில்‌ 
செலவிடூகிறார்கள்‌. ஒவ்வொரு 


தொழிந்துறையிலும்‌ உள்ள அனைத்து 


நிறுவனங்களும்‌ எல்லா விலையிலும்‌ வெளியீட்டிலும்‌ சமநிலையில்‌ 
உள்ளனளூ மற்றும்‌ உற்பத்தி வளங்களுக்கான வழங்கல்‌ மற்றும்‌ தேவை 
(உற்பத்தி காரணிகள்‌) சமநிலை விலையில்‌ சமமாக இருக்கும்‌. 


126 


2. அனுமானங்கள்‌: 

பொதுவான சமநிலை பகுப்பாய்வு பின்வரும்‌ அனுமானங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டது: 
(1) பொருட்கள்‌ மற்றும்‌ காரணி சந்தைகளில்‌ சரியான போட்டி உள்ளது. 
(2) நுகர்வோரின்‌ சுவைகளும்‌ பழக்கங்களும்‌ கொடுக்கப்பட்டு நிலையானவை. 
(3) நுகர்வோரின்‌ வருமானம்‌ வழங்கப்படுகிறது மற்றும்‌ நிலையானது. 
(4)உற்பத்தியின்‌ காரணிகள்‌ வெவ்வேறு தொழில்களுக்கும்‌ இடங்களுக்கும்‌ 
இடையில்‌ நகரும்‌. 
(5) அளவிற்கு நிலையான வருவாய்‌ உள்ளது. 
(6) அனைத்து நிறுவனங்களும்‌ ஒரே மாதிரியான செலவு நிலைமைகளின்‌ கீழ்‌ 
செயல்படுகின்றன. 
(7) உற்பத்திச்‌ சேவையின்‌ அனைத்து அலகுகளும்‌ ஒரே மாதிரியானவை. 
(8) உற்பத்தி நுட்பங்களில்‌ எந்த மாற்றங்களும்‌ இல்லை. 
(9) உழைப்பு மற்றும்‌ பிற வளங்களின்‌ முழு வேலைவாய்ப்பு உள்ளது. 
3. பொது சமநிலை அமைப்பின்‌ வேலை: 

இந்த அனுமானங்களின்‌ அடிப்படையில்‌, ஒவ்வொரு பொருட்கள்‌ 
மற்றும்‌ சேவைக்கான தேவை அதற்கான விநியோகத்திற்கு சமமாக 
இருக்கும்போது பொருளாதாரம்‌ பொதுவான சமநிலையில்‌ உள்ளது. 
அனைத்து சந்தை பங்கேற்பாளர்களும்‌ எடுக்கும்‌ முடிவுகளின்‌ சரியான 
இணக்கத்தை இது குறிக்கிறது. ஒவ்வொரு பண்டத்தையும்‌ வாங்குவதற்கான 
நுகர்வோரின்‌ முடிவுகள்‌ ஒவ்வொரு பொருட்களின்‌ உற்பத்தி மற்றும்‌ 
விற்பனைக்கான  தயாரிப்பாளர்களின்‌ முடிவுகளுக்கு ஏற்றதாக இருக்க 
வேண்டும்‌. 

இதேபோல்‌, ஒவ்வொரு காரணி சேவையையும்‌ விற்பனை 
செய்வதற்கான உரிமையாளர்களின்‌ முடிவுகள்‌ அவர்களின்‌ முதலாளிகளின்‌ 
முடிவுகளுடன்‌ சரியான இணக்கமாக இருக்க வேண்டும்‌. பொருட்கள்‌ மற்றும்‌ 
சேவைகளை வாங்குபவர்களின்‌ முடிவுகள்‌ விற்பனையாளர்களின்‌ 
முடிவுகளுடன்‌ சரியாக பொருந்தும்போதுதான்‌ சந்தை பொதுவான 
சமநிலையில்‌ இருக்கும்‌. 
தயாரிப்பு சந்தை: 

பொருளாதாரத்தில்‌ நுகர்வோரின்‌ சுவை, விருப்பத்தேர்வுகள்‌ மற்றும்‌ 
நோக்கங்களின்‌ அடிப்படையில்‌, கோரப்படும்‌ ஒவ்வொரு பொருட்களின்‌ 
அளவும்‌ அதன்‌ சொந்த விலையை மட்டுமல்ல, சந்தையில்‌ கிடைக்கும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொருட்களின்‌ விலையையும்‌ சார்ந்துள்ளது. இதனால்‌, 
ஒவ்வொரு நுகர்வோர்‌ சந்தையை ஆளும்‌ விலைகளுடன்‌ ஒப்பிடும்போது 


127 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


தனது திருப்தியை அதிகரிக்கிறது. அவரைப்‌ பொறுத்தவரை, ஒவ்வொரு 
பொருட்களின்‌ விளிம்பு பயன்பாடும்‌ அதன்‌ விலைக்கு சமம்‌. 

ஒவ்வொரு நுகர்வோர்‌ தனது முழு வருமானத்தையும்‌ நுகர்வுக்காக 
செலவிடுவதாக கருதப்படுகிறது, எனவே அவரது செலவு அவரது 
வருமானத்திற்கு சமம்‌. அவரது வருமானம்‌, அவர்‌ தனது உற்பத்தி 
சேவைகளை விற்கும்‌ விலைகளைப்‌ பொறுத்தது. வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதானால்‌, ஒரு நுகர்வோர்‌ தனக்குச்‌ சொந்தமான உற்பத்தி சேவைகளை 
விற்று சம்பாதிக்கிறார்‌. இவ்வாறு, பல்வேறு பொருட்களுக்கான நுகர்வோரின்‌ 
தேவை அவற்றின்‌ விலை மற்றும்‌ சேவைகளின்‌ விலைகளைப்‌ பொறுத்தது. 

வழங்கல்‌ பக்கத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. சந்தை கட்டமைப்பு, 
தொழில்நுட்பத்தின்‌ நிலை மற்றும்‌ நிறுவனங்களின்‌ நோக்கங்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டு, ஒரு பொருள்‌ விற்கும்‌ விலை அதன்‌ 
உற்பத்தி செலவுகளைப்‌ பொறுத்தது. உற்பத்தி செலவுகள்‌, பல்வேறு 
உற்பத்தி சேவைகளின்‌ அளவு மற்றும்‌ அவற்றுக்கு செலுத்தப்படும்‌ 
விலைகளைப்‌ பொறுத்தது. 

அனைத்து நிறுவனங்களுக்கும்‌ அளவிற்கும்‌ ஒரே மாதிரியான செலவு 
லைமைகளுக்கும்‌ நிலையான வருவாயைக்‌ கருதி, ஒவ்வொரு 


ட ரூ 


யாரிப்பாளரும்‌ அந்த உற்பத்தியின்‌ அளவை உற்பத்தி செய்து விற்பனை 
சய்வார்கள்‌, அதில்‌ பொருட்களின்‌ தேவை விலை குறைந்தபட்ச சராசரி 


சலவு மற்றும்‌ விளிம்பு செலவு ஆகிய இரண்டிற்கும்‌ சமம்‌. பொருட்கள்‌ 


வ ஓ ஓ 


ந்தையின்‌ சமநிலை படம்‌ 1 (ஏ) இல்‌ விளக்கப்பட்டூள்ளது. 


(A) (B) 
Market 


Fam 


Revenue and Cost 


௦ CE. 


Quantity Quantity 
Fig.!1 


சந்தை தேவை மற்றும்‌ விநியோக வளைவுகள்‌ £ மற்றும்‌ ளூ வெட்டும்‌ 
இடத்தில்‌ நு புள்ளியில்‌ சந்தை சமநிலையில்‌ உள்ளது. உற்பத்தியின்‌ 
முஞஆ அளவு சந்தையில்‌ வாங்கப்பட்டு விற்கப்படும்‌ மு விலையை இது 
தீர்மானிக்கிறது. ஒரே மாதிரியான செலவு நிலைமைகள்‌ இருப்பதால்‌, 
சந்தையில்‌ உள்ள ஒவ்வொரு நிறுவனமும்‌ கொடுக்கப்பட்ட விலையில்‌ ழு 
க்கு பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றன. 

பேனல்‌ டீ இல்‌ காட்டப்பட்டூுள்ளபடி, பொருட்களின்‌ முஞ அலகுகளை 
உற்பத்தி செய்யும்‌ நு, புள்ளியில்‌ ஆன ஸ்ரீ ஆசு மற்றும்‌ யுஊ ஸ்ரீ யுசு 
சமநிலையில்‌ இருக்கும்‌, சந்தையில்‌ 100 நிறுவனங்கள்‌ உள்ளன எனில்‌, 
ஒவ்வொன்றும்‌ 60 யூனிட்‌ பொருட்களை உற்பத்தி செய்கின்றன என்றால்‌, 
மொத்த உற்பத்தி 6000 ஸ்ரீ 100 ஒ 60) ௮லகுகளாக இருங்கள்‌. இந்த 

128 


பகுப்பாய்வு பொருளாதாரத்தில்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ அனைத்து 


பொருட்களுக்கும்‌ விரிவாக்கப்படலாம்‌. 


காரணி சந்தை: 

தேவை மற்றும்‌ பொருட்களின்‌ விநியோகத்தின்‌ சமத்துவத்தைப்‌ 
போலவே, பொதுவான சமநிலை அமைப்பிற்கும்‌ தேவை மற்றும்‌ காரணி 
சேவைகளின்‌ வழங்கல்‌ சமத்துவம்‌ அவசியம்‌. உற்பத்தி சேவைகளுக்கான 
தேவை உற்பத்தியாளர்களிடமிருந்தும்‌ நுகர்வோரிடமிருந்தும்‌ வருகிறது. 
தொழில்நுட்பத்தின்‌ நிலை மற்றும்‌ உற்பத்தியாளர்களின்‌ இலாப அதிகரிப்பு 
நோக்கம்‌ ஆகியவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டு, ஒரு பொருளை உற்பத்தி 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு காரணியின்‌ அளவு அந்த காரணியின்‌ 


விலைகளுக்கும்‌ மற்ற எல்லா காரணிகளுக்கும்‌ இடையிலான உறவையும்‌ 


பொருட்களின்‌ விலையையும்‌ பொறுத்தது. 

ஒவ்வொரு தயாரிப்பாளரும்‌ ஆளும்‌ காரணி விலைகளுடன்‌ 
ஒப்பிடுகையில்‌ தனது இலாபங்களை அதிக விகிதாச்சாரத்திலும்‌ 
அளவுகளிலும்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ அவற்றின்‌ விளிம்பு வருவாய்‌ 
உற்பத்தித்திறன்‌ அவற்றின்‌ விலைகளுக்கு சமமாக இருக்கும்‌. 
பொருளாதாரத்தில்‌ முழு வேலைவாய்ப்பு இருப்பதால்‌, வழங்கப்பட்ட 
காரணிகளின்‌ மொத்த அளவுகளும்‌, பயன்படுத்தப்படூம்‌ மொத்த அளவுகளும்‌ 
சமமாக இருக்கும்போது காரணிகளுக்கான சந்தைகள்‌ சமநிலையில்‌ உள்ளன. 

காரணி சந்தையின்‌ சமநிலை படம்‌ 2 இல்‌ விளக்கப்பட்டூள்ளது, 
அங்கு குழு (ய) இல்‌, ஒரு காரணி ழு இன்‌ விலை மற்றும்‌ ௮தன்‌ அளவு 
மு ஆகியவை சந்தையில்‌ அதன்‌ தேவை மற்றும்‌ விநியோக வளைவுகள்‌ 
னு மற்றும்‌ 5 இன்‌ பரிமாற்றத்தால்‌ முறையே நு புள்ளியில்‌ 
தீர்மானிக்கப்படூுகின்றன. குழு (ட) ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திற்கு இந்த 
காரணியின்‌ விநியோக வளைவு முற்றிலும்‌ மீள்‌ மற்றும்‌ அந்த காரணியின்‌ 
விளிம்பு செலவு, ஆகுஊ போன்றது என்பதைக்‌ காட்டுகிறது. 


கொடுக்கப்பட்ட காரணி விலை ழு இல்‌ நிறுவனம்‌ காரணியின்‌ 
அலகுகளைப்‌ பயன்படுத்தும்‌, அங்கு ஆகுஊ மரீ ஆசி மற்றும்‌ சராசரி காரணி 
செலவு, யுகுண ஸ்ரீ யுசி (சராசரி வருவாய்‌ தயாரிப்பு) நிறுவனத்திற்கு. 
அத்தகைய சமநிலை புள்ளி நு, ஆகும்‌, இது காரணியின்‌ முஆ 
அலகுகளைப்‌ பயன்படுத்துகிறது. ஒரே மாதிரியான 10 செலவு நிறுவனங்கள்‌ 


இருந்தால்‌, ஒவ்வொன்றும்‌ 100 யூனிட்‌ காரணிகளைப்‌ பயன்படுத்துகின்றன 
என்றால்‌, இந்த காரணியின்‌ மொத்த சந்தை தேவை மற்றும்‌ வழங்கல்‌ 
சந்தையில்‌ 1000 யூனிட்டுகளாக இருக்கும்‌. இந்த பகுப்பாய்வு ஒட்டுமொத்த 
பொருளாதாரத்திற்கும்‌ விரிவாக்கப்படலாம்‌. 


129 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


அத்தகைய ஒரு பொதுவான சமநிலை இரண்டு காரணிகளால்‌ 
வகைப்படுத்தப்படுகிறது, இதில்‌ அனைத்து தயாரிப்பு மற்றும்‌ காரணி 
சந்தைகளில்‌ விலைகளின்‌ தொகுப்பு இதுவாகும்‌: 
(1) அனைத்து நுகர்வோர்‌ தங்கள்‌ திருப்தியை அதிகரிக்கிறார்கள்‌ மற்றும்‌ 
அனைத்து தயாரிப்பாளர்களும்‌ தங்கள்‌ லாபத்தை அதிகரிக்கிநார்கள்ளூ 
மற்றும்‌ 
(2) அனைத்து சந்தைகளும்‌ அழிக்கப்படுகின்றன, அதாவது கோரப்பட்ட 
மொத்த தொகை தயாரிப்பு மற்றும்‌ காரணி சந்தைகள்‌ இரண்டிலும்‌ 
நேர்மறையான விலையில்‌ வழங்கப்பட்ட மொத்த தொகைக்கு சமம்‌. 

அதை விளக்க, வீடு மற்றும்‌ வணிகம்‌ என்ற இரண்டு துறைகள்‌ 
மட்டுமே உள்ள ஒரு எளிய கற்பனையான பொருளாதாரத்துடன்‌ 
தொடங்குகிறோம்‌. பொருளாதார செயல்பாடு இந்த இரண்டு துறைகளுக்கும்‌ 
இடையிலான பொருட்கள்‌ மற்றும்‌ சேவைகளின்‌ ஓட்டம்‌ மற்றும்‌ 


அவற்றுக்கிடையேயான பணப்புழக்கம்‌ ஆகியவற்றின்‌ வடிவத்தை எடுக்கிறது. 


உண்மையான மற்றும்‌ பணவியல்‌ என அழைக்கப்படும்‌ இந்த இரண்டு 
பாய்ச்சல்கள்‌ படம்‌ 3 இல்‌ காட்டப்பட்டூுள்ளன, அங்கு தயாரிப்பு சந்தை 
குறைந்த பகுதியிலும்‌, காரணி சந்தை மேல்‌ பகுதியிலும்‌ காட்டப்பட்டூள்ளது. 
தயாரிப்பு சந்தையில்‌, நுகர்வோர்‌ உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்கள்‌ 
மற்றும்‌ சேவைகளை வாங்குகிறார்கள்‌, காரணி சந்தையில்‌, நுகர்வோர்‌ 
சேவைகளை வழங்குவதற்காக முந்தையவர்களிடமிருந்து வருமானத்தைப்‌ 
பெறுகிறார்கள்‌. 
இதனால்‌ நுகர்வோர்‌ தயாரிப்பாளர்களால்‌ வழங்கப்படும்‌ அனைத்து 


பொருட்கள்‌ மற்றும்‌ சேவைகளை வாங்குகிறார்கள்‌ மற்றும்‌ இவற்றுக்கு 


பதிலாக பிந்தையவர்களுக்கு பணம்‌ செலுத்துகிறார்கள்‌. தயாரிப்பாளர்கள்‌, 
வணிகத்திற்கு பிந்தையவர்கள்‌ வழங்கிய சேவைகள்‌, தொழிலாளர்‌ 
சேவைகளுக்கான ஊதியக்‌ கொடூப்பனவுகள்‌, வழங்கப்பட்ட மூலதனத்திற்கான 
வட்டி போன்றவற்றுக்காக நுகர்வோருக்கு பணம்‌ செலுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
கொடுப்பனவுகள்‌ தயாரிப்பாளர்களிடமிருந்து நுகர்வோர்‌ மற்றும்‌ நுகர்வோர்‌ 


130 


முதல்‌ வட்ட வடிவத்தில்‌ செல்கின்றன தயாரிப்பாளர்கள்‌, உருவத்தின்‌ 
வெளிப்புறத்தில்‌ அம்புகளால்‌ காட்டப்பட்டூள்ளது. 

பணம்‌ செலுத்தும்‌ பாய்ச்சல்களுக்கு எதிர்‌ திசையில்‌ பொருட்கள்‌ 
மற்றும்‌ சேவைகளின்‌ பாய்ச்சல்களும்‌ உள்ளன. தயாரிப்பு சந்தையில்‌ 
வணிகத்‌ துறையிலிருந்து வீட்டுத்‌ துறைக்கு பொருட்கள்‌ பாய்கின்றன, மற்றும்‌ 
காரணிகள்‌ சந்தையில்‌ வீட்டுத்‌ துறையிலிருந்து வணிகத்‌ துறைக்கு 
சேவைகள்‌ பாய்கின்றன, இது புள்ளிவிவரத்தின்‌ உள்‌ பகுதியில்‌ 


காட்டப்பட்டூள்ளது. 


இந்த இரண்டு பாய்வுகளும்‌ தயாரிப்பு விலைகள்‌ மற்றும்‌ காரணி 
விலைகளால்‌ இணைக்கப்பட்டூள்ளன. உ ந்பத்தியாளர்களிடமிருந்து 
நுகர்வோருக்கு வருமான ஓட்டத்தின்‌ அளவு நுகர்வோரிடமிருந்து 
உற்பத்தியாளர்களுக்கான பணச்‌ செலவின்‌ அளவிற்கு சமமான விலைகளின்‌ 
தொகுப்பு அனுமதிக்கப்படும்‌ போது பொருளாதாரம்‌ பொதுவான சமநிலையில்‌ 


உள்ளது. 


12.2. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. பொது சமநிலை பகுப்பாய்வு என்றால்‌ என்ன? 


2. பொருட்களின்‌ தேவை விலை குறிப்பு வரைக. 


12.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. பொது சமநிலை பகுப்பாய்வு என்பது பல பொருளாதார மாறிகள்‌, 
அவற்றின்‌ தொடர்புகள்‌ மற்றும்‌ ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பின்‌ 
செயல்பாட்டைப்‌ புரிந்துகொள்வதற்கான ஒருவருக்கொருவர்‌ சார்ந்திருத்தல்‌ 
பற்றிய விரிவான ஆய்வாகும்‌. 

2. அனைத்து நிறுவனங்களுக்கும்‌ அளவிற்கும்‌ ஒரே மாதிரியான செலவு 
நிலைமைகளுக்கும்‌ நிலையான வருவாயைக்‌ கருதி, ஒவ்வொரு 
தயாரிப்பாளரும்‌ அந்த உற்பத்தியின்‌ அளவை உற்பத்தி செய்து விற்பனை 


செய்வார்கள்‌, அதில்‌ பொருட்களின்‌ தேவை விலை குறைந்தபட்ச சராசரி 


செலவு மற்றும்‌ விளிம்பு செலவு ஆகிய இரண்டிற்கும்‌ சமம்‌. 


12.4. சுருக்கம்‌ 


பொதுச்‌ சமநிலையின்‌ பொருளை விளக்கி அவற்றின்‌ 
அனுமானங்களை குறிப்பிட்டு அவற்றின்‌ அடிப்படையில்‌ தயாரிப்புச்‌ சந்தை 
மற்றும்‌ உற்பத்தி சந்தை கருத்துக்களை விவரிக்கின்றது. 


131 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


பணம்‌ மற்றும்‌ உண்மையான 
பிரிவுகளில்‌ பொதுவான சமநிலை 


குறிப்பு 


12.5. முக்கிய வார்த்தைகள்‌ 


வழங்கல்‌ பக்கம்‌: வழங்கல்‌ பக்கத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. சந்தை 
கட்டமைப்பு, தொழில்நுட்பத்தின்‌ நிலை மந்றும்‌ நிறுவனங்களின்‌ நோக்கங்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டு, ஒரு பொருள்‌ விற்கும்‌ விலை அதன்‌ 
உற்பத்தி செலவுகளைப்‌ பொறுத்தது. உற்பத்தி செலவுகள்‌, பல்வேறு 
உற்பத்தி சேவைகளின்‌ அளவு மற்றும்‌ அவற்றுக்கு செலுத்தப்படும்‌ 
விலைகளைப்‌ பொறுத்தது. 

தயாரிப்பு விலை: பொருளாதாரத்தில்‌ நுகர்வோரின்‌ சுவை, விருப்பத்தேர்வுகள்‌ 
மற்றும்‌ நோக்கங்களின்‌ அடிப்படையில்‌, கோரப்படும்‌ ஒவ்வொரு பொருட்களின்‌ 
அளவும்‌ அதன்‌ சொந்த விலையை மட்டூமல்ல, சந்தையில்‌ கிடைக்கும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொருட்களின்‌ விலையையும்‌ சார்ந்துள்ளது. இதனால்‌, 
ஒவ்வொரு நுகர்வோர்‌ சந்தையை ஆளும்‌ விலைகளுடன்‌ ஒப்பிடும்போது 
தனது திருப்தியை அதிகரிக்கிறது. அவரைப்‌ பொறுத்தவரை, ஒவ்வொரு 
பொருட்களின்‌ விளிம்பு பயன்பாடும்‌ அதன்‌ விலைக்கு சமம்‌. 


12.6. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.பொதுவான சமநிலையின்‌ இரு காரணிகளைக்‌ கூறுக. 

2.பொது சமநிலையின்‌ அனுமானங்களைக்‌ குறிப்பிடுக. 

நெடூ வினாக்களுக்கு விடையளி. 

1. பொதுச்‌ சமநிலையின்‌ பொருள்‌, அனுமானங்கள்‌ மற்றும்‌ வேலையைக்‌ 
குறிப்பிடுக. 

2. பொதுச்‌ சமநிலையில்‌ தயாரிப்புச்‌ சந்தை, காரணிச்‌ சந்தை ஆகியவற்றை 
விவரி. 


12.7. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1. பைபிரோ, எட்வர்ட்‌(2008), பேரியல்‌ பொருளாதார பகுப்பாய்வு?” 
கலியோட்டியா பதிப்பகம்‌, புது டில்லி. 


132 


அலகு 13: பேரியல்‌ பொருளாதார மாதிரி 


அமைப்பு: 

13.1. ஹிக்ஸ்‌, ஹான்சன்‌ பங்களிப்பு 

13.2. ஜளு-௫ஆ வரைபடம்‌ 

13.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
13.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
13.5. சுருக்கம்‌ 

13.6. முக்கிய வார்த்தைகள்‌ 

13.7. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 

13.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


13.1. ஹிக்ஸ்‌, ஹான்சன்‌ பங்களிப்பு(11/6 and Hanson 
Involvement) 


பொருட்கள்‌ சந்தை சமநிலை கால அட்டவணை ஜஐளு வளைவு 
(அட்டவணை) ஆகும்‌. இது வட்டி விகிதங்களின்‌ சேர்க்கை மற்றும்‌ 
திட்டமிட்ட(விரும்பிய) செலவு (செலவினம்‌) போன்ற வருமானம்‌ சமமான 
வெளியீடுகளின்‌ அளவைக்‌ காட்டுகிறது. 

பொருட்களின்‌ சந்தை சமநிலை அட்டவணை 45” வரி 
வரைப்படத்துடன்‌ கூடிய வருமான நிர்ணயத்தின்‌ எளிமையான 
விரிவாக்கமாகும்‌. இப்போது முதலீடு முழுமையாக வெளிப்படையாக இல்லை. 
ஆனால்‌ வட்டி வீதத்தால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. 

ஒரு பொதுவான முதலீட(தேவை) அட்டவணை காட்டுகிறது. வட்டி 
விகிதத்தில்‌ திட்டமிடப்பட்ட அளவிலான முதலீடு காட்டுகிறது. அதிக வட்டி, 
வட்டி விகிதம்‌ மூலதன பங்குகளுக்கு கூடுதல்‌ லாபத்தை குறைக்கும்‌ 
என்பதால்‌ அவை முதலீட்டுச்‌ செலவினங்களை குறைவான திட்டமிட்ட 


விகிதங்களைக்‌ குறிக்கின்றன. 


133 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


தேசிய வரு 1 உ! ணன 


தேவை தேவை மற்றும்‌ மற்றும்‌ வெளியீடு 


மற்றும்‌ அளிப்பு அளிப்பு 


பணக்கொள்கை ன 


வட்டி வீதம்‌(1) 


படம்‌ 1. திட்டமிட்ட முதலீட்டூுச்செலவு முதலீட்டு அட்டவணை 
X 


134 


[ஆ) 
[க 


ஓட்டுமொத்தத்‌ தேவை 


வட்டி வீதம்‌ (௪) 


+L 


AD-Y 


C+ 


Ti 


Yi Y2 
Y 


படம்‌ 2. வருமானம்‌, வெளியீடு 


படம்‌ 3. வருமானம்‌, வெளியீடு 


135 


போரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


15 கர்வ்‌ வளைவு: 
ஜளு வளைவு எவ்வாறு பெறப்படுகிறது. என்பதை படம்‌-3 காட்டுகிறது. 
வட்டி விகிதத்தில்‌ பொருட்களின்‌ சந்தையில்‌ சு சமநிலை என்பது லு-ன்‌ 
வருமான அளவுடன்‌ உருவத்தின்‌ மேல்‌ பகுதியில்‌ புள்ளி நு ஆகும்‌. 
(4)1$ வளைகோட்டின்‌ பண்புகள்‌: 
1.15 வளைவின்‌ சரிவு: 
வட்டி விகிதம்‌ உயர்ந்த மட்டத்தில்‌ முதலீட்டுச்‌ செலவினங்களைக்‌ 
குறைக்கிறது. இதன்‌ மூலம்‌ ஒட்டு மொத்த தேவை மற்றும்‌ வருவாயின்‌ 
சமநிலை அளவு குறைக்கப்படுவதால்‌ ஜளு வளைவு எதிர்மறையாகக்‌ 
குறைக்கப்படூுகிறது. வளைவின்‌ செங்குத்தான தன்மை முதலீட்டின்‌ 
வட்டி நெகிழ்வுத்‌ தன்மை மேலும்‌ முதலீடு பெருக்கத்தில்‌ உள்ளது. 


2. 15 கர்வின்‌ நிலை: 

ஜளு வளைவின்‌ நிலை தன்னாட்சி செலவின்‌ அளவைப்‌ பொறுத்தது. 
தன்னியக்க செலவின்‌ அளவைப்‌ பொறுத்தது. தன்னியக்க செலவு 
அதிகரிக்கிறது என்றால்‌, ஜளு வளைவு வலப்பக்கம்‌ மாற்றப்படும்‌. 
3.15 கர்வின்‌ முனைகள்‌: 
E',F' ஆகியவை ஆகும்‌. 

ஓ 


8 
ட்‌ 
ஷூ 1. 
ே 
(| 
| 
0 Yi Y: Y 


வருமானம்‌ , வெளியீடு 


136 


(6)15 வளைகோடுூ பற்றி முக்கிய புள்ளிகள்‌ : 

ஜளு வளைவு என்பது வட்டி வீதத்தின்‌ கூட்டத்‌ தொகை மற்றும்‌ 
வருவாயின்‌ அளவு சந்தைச்‌ சமநிலையில்‌ இருக்கும்‌ காலமாகும்‌. 

வட்டி வீதத்தில்‌ அதிகரிப்பு திட்டமிட்ட முதலீட்டுச்‌ செலவுகளை 
குறைத்து, அதனால்‌ மொத்த தேவைகளை குறைக்கிறது. இதன்‌ மூலம்‌ 
வருவாயின்‌ சமநிலை அளவு குறைக்கப்படுகிறது 
பெருக்குதல்‌ மற்றும்‌ குறைந்த முதலீட்டூச்‌ செலவு வட்டி விகிதத்தில்‌ 
மாற்றங்கள்‌ ஸ்டீப்பர்‌ ஜளு வளைவு. 
தன்னாட்சி செலவில்‌ மாற்றங்கள்‌ மூலம்‌ ஐளு வளைவு 
மாற்றப்படுகிறது. முதலீட்டுச்‌ செலவினம்‌ அல்லது அரசு செலவினம்‌ போன்ற 
தன்னாட்சி செலவினங்களின்‌ அதிகரிப்பு ஐஜளு வளைவு வரை வலதுபுறமாக 
மாற்றும்‌. 

வளைவின்‌ வலதுபுறம்‌ சுட்டிக்காட்டுவது, சந்தையில்‌ அதிகமாக 


வழங்கப்படுவது, வளைவின்‌ இடதுபுறத்தில்‌ புள்ளிகளுக்கு மேலதிக 
பொருட்கள்‌ தேவைப்படும்‌. 
ஹேன்சனின்‌ மிகைப்‌ பெருக்கி உரு முடுக்கி 

ஹேன்சன்‌ பெருக்கியையும்‌ இணைத்து இவற்றின்‌ கூட்டு விளைவால்‌ 
முதலீட்டிலும்‌ நுகர்விலும்‌ என்னென்ன மாற்றங்கள்‌ ஏற்படும்‌ என்பதை 
விளக்குகின்றார்‌. அவர்‌ பெருக்கி, முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவினை 
மிகைப்‌ பெருக்கி ($மள மாயா!) என்றம்‌ நெம்புகோல்‌ இயக்க விளைவு 
(leverage effect) என்றும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
கருத்து விளக்கம்‌ 

தானெழும்‌ முதலீட்டில்‌ ஏற்படும்‌ கூடுதல்‌ எந்த ஒரு மாற்றமும்‌ தேசிய 
வருவாயில்‌ பெருக்கல்‌ விளைவை ஏற்படுத்துகின்றது. வருவாய்‌ கூடுவதால்‌ 
நுகர்வும்‌ கூடும்‌. நுகர்வு கூடுவதால்‌ முதலீட்டில்‌ விரைவான முடுக்கப்பட்ட 
விளைவு ஏற்படும்‌. முதலீட்டு மாந்றம்‌ மறுபடியுமாக வருவாயிலும்‌ 
மாற்றங்களை ஏற்படுத்தும்‌. இந்த விளைவுகள்‌ தொடர்‌ வட்டமாக 
ஏற்படுகின்றன. விரிவடையும்‌ பொழுது பொருளாதாரம்‌ செழிப்பு நிலைக்கும்‌. 
சுருங்கும்‌ பொழுது மந்த நிலைக்கும்‌ மாறி மாறிச்‌ செல்லும்‌. இந்த தொடர்‌ 
உறவினை. 


கட க்டடகி கிட கடட கடகி 


1a 
என்று குறிப்பிடுவது மரபு 


137 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


இறுதி நிலை சேமிப்பு விருப்புக்கும்‌ இறுதி நிலை முதலீட்டு 
விருப்புக்குமுள்ள வித்தியாசத்தின்‌ தலைகீழ்ப்‌ பின்னமே பெருக்கி முடுக்கி 
பின்னிய செயல்‌ விளைவு ஆகும்‌ என்றும்‌ வரையறை செய்கின்றனர்‌. 
இதனைக்‌ கணிதச்‌ சமன்பாட்டின்‌ அடிப்படையில்‌ 

1 
டண ப 

வரைபட விளக்கம்‌ : 

பெருக்கி - முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவினை பின்‌ கண்ட 


வரைபடம்‌ ஒன்றாலும்‌ விளக்கலாம்‌. 


வரைபடத்தில்‌ ளுளு சேமிப்புக்‌ கோடாகும்‌. ஜஜ முதலீட்டுக்‌ 
கோடாகும்‌. நு என்னும்‌ புள்ளியில்‌ அவ்விரு கோடுகளும்‌ ஒன்றையொன்று 
வெட்டுகின்றன. இப்‌ புள்ளியில்‌ தான்‌ பொருளாதாரச்‌ சம நிலை 
தோன்றுகின்றது. இப்புள்ளியில்‌ சேமிப்பும்‌ முதலிடூும்‌ சமமாக இருக்கும்‌. 
அவை நுலுக்குச்‌ சமமாகும்‌. முதலீடு தூண்டப்படுமாயின்‌ வருவாயும்‌ முலு, 
ஆக அதிகரிக்கிறது. கூடிய வருமானம்‌ லுலு, க்குச்‌ சமமாகும்‌. பெருக்கி- 
முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவு மொத்தம்‌ லுலு, ஆகும்‌. இதில்‌ லுலு! 
கூடிய வருவாய்‌ பெருக்கியின்‌ விளைவாலும்‌ லு,லு, வருவாய்‌ அதிகரிப்பு 


முடூக்கியின்‌ விளைவாலும்‌ ஏற்படுகின்றன. 
முக்கியத்துவம்‌ 
1. நாட்டு வருவாய்‌ எவ்வாறு விரைவாகப்‌ பெருகுகிறது என்பதை மிகைப்‌ 
பெருக்கிக்‌ கருத்து விளக்குகிறது. 
2. வாணிபச்‌ சுழல்களின்‌ இயல்பையும்‌ போக்கையும்‌ அறிய மிகைப்‌ 
பெருக்கி கருத்து துணை செய்கிறது. 
3. வாணிபச்‌ சுழல்களில்‌ ஏற்படும்‌ திருப்பு முனைகளை விளக்குவதற்கு 
மிகைப்‌ பெருக்கி கருத்து துணை செய்கிறது. 


138 


2.ஹிக்ஸின்‌ வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாடு 
முன்னுரை 

வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாட்டுக்கு ஒரு பங்கு (யு உழவெசழைரவழைெ 
வழ வாந வுசயனந ஊலஉடந) என்னும்‌ நூலில்‌ பெருக்கி மற்றும்‌ முதலீட்டுக்‌ 
கருத்துக்களை இணைத்து வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாடு ஒன்றினை 
உருவாக்கினார்‌. பேரா. ஹிக்ஸ்‌ பெருக்கி முதலீடு கருத்துக்களை ஏற்கனவே 
கீன்ஸ்‌ அறிமுகப்படுத்தியுள்ளார்‌. ஹிக்ஸ்‌ முதலீட்டை தானெழுந்த முதலீடு 
(யரவழழெ௮ழரள ளெநெளவஅநவெ). தூண்டப்‌ பெற்ற முதலீடு (ஜனெரஉநன 
ளெநெளவஅநவெ) என இரண்டு வகையாகப்‌ பகுத்துள்ளார்‌. 
தானெழுந்த முதலீடு 

முதலீட்டுத்‌ தேவை மற்றும்‌ பல காரணிகளுக்காக ஏற்படும்‌ முதலீடு 
தானெழுந்த முதலீடு எனப்படும்‌. தானெழுந்த முதலீடு ஒரு குறிப்பிட்ட 
விகிதத்தில்‌ அதிகரித்துக்‌ கொண்டே செல்லும்‌. தானெழுந்த முதலீட்டின்‌ 
காரணமாக மக்கள்‌ வருவாய்‌ ஒரு குறிப்பிட்ட அளவில்‌ அதிகரிக்கும்‌ 


பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவே இது ஆகும்‌. 
தூண்டப்‌ பெற்ற முதலிடு 

உற்பத்தியில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களால்‌ தூண்டப்படும்‌ முதலீடு 
தூண்டப்‌ பெற்ற முதலீடு எனப்படும்‌ உற்பத்தி அதிகரிக்கும்‌ பொழுது 
தூண்டப்‌ பெற்ற முதலீடும்‌ அதிகரிக்கும்‌ எடுத்துக்காட்டு தேவை அதிகரிப்பு 
நிரந்தரமானதாக இருக்கும்‌ எனக்‌ கருதப்பட்டால்‌ அதிகளவு உற்பத்தியை 
மேற்கொள்வது இன்றியமையாதது ஆகும்‌. இதனால்‌ மூலதனப்‌ பண்டங்களின்‌ 
இருப்பு தொழிலில்‌ அதிகரிக்கும்‌ இதனைப்‌ பின்‌ கண்ட வரைபடம்‌ மூலம்‌ 


விளக்கலாம்‌. 


பொருளாதார 
நடவடிக்கை நிலை 


OX அச்சில்‌ காலத்தையும்‌ 15% அச்சில்‌ பொருளாதார 
நடவடிக்கைகளின்‌ நிலையையும்‌ குறிக்கின்றோம்‌. யுயு கோடு தானெழுந்த 
முதலீட்டளவைக்‌ குறிக்கும்‌. இது ஓர்‌ குறிப்பிட்ட வேகத்தில்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டே செல்லும்‌. டூடூ கோடு பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ 


139 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


விளைவால்‌ ஏற்பட்ட சம நிலை வருவாய்‌ நிலையக்‌ குறிக்கும்‌ கோடாகும்‌. 
நு கோடூ சம நிலை உற்பத்திப்‌ பாதையைக்‌ குறிக்கிகும்‌ கோடாகும்‌. யுயு 


நு 

நுநு கோடூகளுக்கிடைப்பட்ட செங்குத்து உயரம்‌ பெருக்கி முடுக்கி இவற்றின்‌ 
பின்னிய செயல்‌ விளைவு ஆகும்‌. குகு என்பது முழு நிலை வேலை 
வ 


£ய்ப்பின்‌ உச்ச எல்லையைக்‌ குறிப்பிடும்‌. £ 
முதலில்‌ உற்பத்தி £ ஆக அதிகரிக்கிறது. இது தற்காலிகமான அதிகரிப்பே 
இந்த அதிகரிப்பு தானெழுந்த முதலீட்டு அதிகரிப்பால்‌ ஏற்பட்டதாகும்‌. 
தானெழுந்த முதலீடு வெகு விரைவில்‌ குறையும்‌. எனினும்‌ தூண்டப்‌ பெற்ற 


என்பது விரிவாக்கப்‌ பாதை 


முதலீடு உச்ச வரம்பை “க்கு உயர்துக்கிறது “க்கும்‌ மேல்‌ அது குறையத்‌ 
தொடங்குகிறது. இது வாணிபச்‌ சுழலின்‌ இறங்கு முகமாகும்‌. வாணிபச்‌ 
சுழலின்‌ இறங்குமுகமானது “சு௬, என்னும்‌ பாதையில்‌ செல்வது போல 
தொடர்ச்சியாகவும்‌ மெதுவாகவும்‌ இருக்கலாம்‌. இல்லையெனில்‌ “சுசு, என்னும்‌ 
பாதையில்‌ செல்வது போல விரைவாகவும்‌ இருக்கலாம்‌. பொதுவாக இறங்கு 
முகம்‌ விரைவானதாகவே இருக்கும்‌. 

எடூகோள்கள்‌: 

1. தானெழுந்த முதலீடு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட வேகத்தில்‌ 
அதிகரித்துக்‌ கொண்டே செல்ல வேண்டும்‌. 

2. காலப்‌ போக்கில்‌ சேமிப்பு-முதலீட்டூக்‌ கெழுக்கள்‌ பாதிக்கப்படூகிறது. 
இதனால்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ சம நிலையானது சீராக 
இல்லாமல்‌ சறுக்கும்‌ சம நிலையாக மாறும்‌. 

3. பெருக்கி, முடுக்கி இவை மாறாத நிலையான மதிப்பைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. 

4. முழு நிறை வேலை வாய்ப்பு நிலைக்கு ஒர்‌ உச்ச வரம்பு இருக்கிறது. 
இந்‌ நிலைக்கு மேலாகப்‌ பொருளாதாரம்‌ விரிவடைய முடியாது. 

குறைகள்‌: 

1. கீன்ஸின்‌ நுகர்வுக்‌ சார்பு நிலையானதாகும்‌. இதன்‌ அடிப்படையில்‌ 
வாணிபச்‌ சுழலின்‌ பல்வேறு நிலைகளிலும்‌ பெருக்கியின்‌ மதிப்பு 
நிலையாக இருக்கும்‌ என ஹிக்ஸ்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ளார்‌. இதுவும்‌ 
தவறே ஆகும்‌. 

2. முடூக்கியின்‌ மதிப்பும்‌ நிலையானதென ஹிக்ஸ்‌ எடுத்துக்‌ 
கொண்டுள்ளார்‌. இதுவும்‌ தவறே ஆகும்‌. 

3. தானெழுந்த முதலீடு வாணிபச்‌ சுழலின்‌ பல்வேறு நிலைகளிலும்‌ 
தொடர்ச்சியாக இருக்கும்‌ என்று ஹிக்ஸ்‌ கருதுகிறார்‌. இதுவும்‌ 
உண்மைக்குப்‌ புறம்பானதே ஆகும்‌. 

4. தானெழுந்த முதலீட்டூக்கும்‌, தூண்டப்‌ பெற்ற முதலீட்டுக்கும்‌ 
வித்தியாசம்‌ காண்பது கடினமாக இருக்கிறது. ஏனெனில்‌ குறுகிய 
காலத்தில்‌ தானெழுந்த முதலீடூ தூண்டப்பெற்ற முதலீடாக மாறுகிறது. 


140 


5. வாணிபச்‌ சுழலுக்கு மேல்‌ வரம்பு நிர்ணயித்த ஹிக்ஸின்‌ கோட்பாடூ 
மந்தம்‌ தோன்றுவது எவ்வாறு என்பதைச்‌ சரிவர விளக்கத்‌ தவறி 
விட்டது. 

பணக்‌ காரணிகளின்‌ பங்கு ஹிக்ஸின்‌ கோட்பாட்டில்‌ சூழப்பட்டுள்ளது. தனது 
நூலின்‌ ஒரு பகுதியில்‌ பண வாட்டம்‌ தோன்ற பணக்‌ காரணிகள்‌ தான்‌ 
காரணமென்றும்‌ மற்றொரு பகுதியில்‌ பெருக்கி-முடுக்கி தான்‌ காரணமென்றும்‌ 
அவர்‌ கூறுகிறார்‌. 


13.2. 15-11 வரைபடம்‌ 


பேரியல்‌ பொருளாதாரம்‌ 

நாட்டில்‌ அனைவருக்கும்‌ வேலை கிடைக்க வேண்டுமென்று 
விரும்புகின்றோம்‌. எல்லோருக்கும்‌ வேலை வாய்ப்பளிப்பது தற்காலத்‌ 
திட்டங்களின்‌ தலையாய நோக்கமாக இருக்கின்றது. வேலையின்மையால்‌ 
ஏற்படுகின்ற சமுதாய, பொருளாதாரச்‌ சீர்கேடுகளை நாமறிவோம்‌. 
வேலையின்மைச்‌ சிக்கலைத்‌ தீர்த்து, வேண்டுகின்றவர்களுக்கெல்லாம்‌ 
வேலைவாய்ப்பளிக்க வேலை வாய்ப்பின்‌ பல்வேறு நிலைகளையும்‌ பற்றி 


அறிந்துக்‌ கொள்வது தேவையாகும்‌. 


13.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1. ஜளு வளைவு என்றால்‌ என்ன? 


2.முடுக்கிப்‌ பின்னிய செயல்‌ விளைவு என்பது என்ன? 


13.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. பொருட்கள்‌ சந்தை சமநிலை கால அட்டவணை ஐளு வளைவு 
(அட்டவணை) ஆகும்‌. இது வட்டி விகிதங்களின்‌ சேர்க்கை மற்றும்‌ 
திட்டமிட்ட(விரும்பிய செலவு (செலவினம்‌) போன்ற வருமானம்‌ சமமான 
வெளியீடுகளின்‌ அளவைக்‌ காட்டுகிறது. பொருட்களின்‌ சந்தை சமநிலை 
அட்டவணை 45 வரி வரைப்படத்துடன்‌ கூடிய வருமான நிர்ணயத்தின்‌ 
எளிமையான விரிவாக்கமாகும்‌. இப்போது முதலீடூ முழுமையாக 
வெளிப்படையாக இல்லை. ஆனால்‌ வட்டி வீதத்தால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. 
2. இறுதி நிலை சேமிப்பு விருப்புக்கும்‌ இறுதி நிலை முதலீட்டூ 
விருப்புக்குமுள்ள வித்தியாசத்தின்‌ தலைகீழ்ப்‌ பின்னமே பெருக்கி முடுக்கி 
பின்னிய செயல்‌ விளைவு ஆகும்‌ என்றும்‌ வரையறை செய்கின்றனர்‌. 
இதனைக்‌ கணிதச்‌ சமன்பாட்டின்‌ அடிப்படையில்‌ 

1 

ST 


141 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதார மாதுரி 


குறிப்பு 


13.5. சுருக்கம்‌ 


ஹிக்ஸ்‌ மற்றும்‌ ஹேன்சன்‌ குறிப்பிட்ட ஐளு வளைகோட்டின்‌ விபரங்களைக்‌ 
குறிப்பிட்டு, தானெழுந்த முதலீடு மற்றும்‌ தூண்டப்பெற்ற முதலீடு 
ஆகியவற்றின்‌ முலம்‌ பெருக்கி - முடுக்கி விளைவைக்‌ குறிப்பிடுகின்றது. 


13.6. முக்கிய வார்த்தைகள்‌ 


தானெழுந்த முதலீடூ 

முதலீட்டுத்‌ தேவை மற்றும்‌ பல காரணிகளுக்காக ஏற்படும்‌ முதலீடூ 
தானெழுந்த முதலீடு எனப்படும்‌. தானெழுந்த முதலீடு ஒரு குறிப்பிட்ட 
விகிதத்தில்‌ அதிகரித்துக்‌ கொண்டே செல்லும்‌. தானெழுந்த முதலீட்டின்‌ 
காரணமாக மக்கள்‌ வருவாய்‌ ஒரு குறிப்பிட்ட அளவில்‌ அதிகரிக்கும்‌ 
பெருக்கி-முடுக்கி பின்னிய செயல்‌ விளைவே இது ஆகும்‌. 
தூண்டப்‌ பெற்ற முதலிடு 

உற்பத்தியில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களால்‌ தூண்டப்படும்‌ முதலீடூ 
தூண்டப்‌ பெற்ற முதலீடு எனப்படும்‌ உற்பத்தி அதிகரிக்கும்‌ பொழுது 
தூண்டப்‌ பெற்ற முதலீடும்‌ அதிகரிக்கும்‌ 


13.7. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்ககளுக்கு விடையளி. 

1.ஜளு வளைகோட்டின்‌ பண்புகள்‌ யாவை? 

2.ஹேன்சன்‌ மிகை பெருக்கி உருவின்‌ முக்கியத்துவம்‌ யாவை? 
நெடுவினாக்களுக்கு விடையளி. 

1.ஹிக்ஸ்‌ மற்றும்‌ ஹேன்சனின்‌ பங்களிப்பில்‌ ஜளு-௫ஆ வரைபடத்தை விவரி. 
2.ஹிக்ஸின்‌ வாணிபச்‌ சுழல்‌ கோட்பாட்டினை விவரி. 


13.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


அகுஜா, ர்‌.டூ. (2000), பேரியல்‌ பொருளாதாரம்‌”, ளு.சாந்த்‌ ரூ கம்பெனி, புது 
டெல்லி. 


142 


அலகு 14: பேரியல்‌ பொருளாதாரக்‌ 
கொள்கை 


அமைப்பு: 
14.1. பொருள்‌ 
14.2. பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை நோக்கங்கள்‌ மற்றும்‌ 
முக்கியத்துவம்‌ 
14.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 
14.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 
14.5. சுருக்கம்‌ 
14.6. முக்கிய வார்த்தைகள்‌ 
14.7. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 
14.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 
14.1.பொருள்‌: 
பேரியல்‌ பொருளாதாரம்‌ ஒரு கொள்கை சார்ந்த அறிவியல்‌ ஆகும்‌. 
வேலை வாய்ப்பு மற்றும்‌ வருமானம்‌ மற்றும்‌ பணவியல்‌ பொருளாதாரம்‌ 


மிகுந்த நடைமுறை சார்ந்ததாக இருக்கும்‌ பெரிய பொருளாதாரத்தின்‌ முக்கிய 
துறைகளாகும்‌. 


14.2.பேரியல்‌ பொருளாதார கொள்கையின்‌ நோக்கம்‌ மற்றும்‌ 


முக்கியத்துவம்‌ : 


பேரியல்‌ பொருளாதாரம்‌ முதன்மையான ஒரு கொள்கை அறிவியல்‌ 
ஆகும்‌. ஆகையால்‌ பொருளாதாரம்‌ என்பது ஒரு கொள்கை சார்ந்த பொருள்‌. 
இது பல பிரச்சினைகள்‌ மற்றும்‌ சிக்கல்களை தீர்க்க பேரியல்‌ பொருளாதாரம்‌ 


இயற்கையின்‌ பல கொள்கைகளை மேற்கொள்கிறது. பரஸ்பர பொருளாதார 


கொள்கைகள்‌ நிறைவேற்றுவதற்கு பொருளாதார இலக்குகளை 
கொண்டுள்ளன. 
பரஸ்பர பொருளாதார கொள்கைகள்‌: 
1.விலை நிலைத்தன்மை 
2.பொருளாதார ஸ்திரத்தன்மை 
3.பரிமாற்ற விகிதம்‌ ஸ்திரத்தன்மை 
4.முழு வேலை வாய்ப்பு மற்றும்‌ பராமரிப்பு 
5.பொருளாதார வளர்ச்சி 
6.பொருளாதார நீதி 
7.பொதுவான வாழ்க்கைத்‌ தரத்தை மேம்படூத்துதல்‌ 
8.வறுமை ஒழிப்பு 


143 


போரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை 


குறிப்பு 


பல பெரிய பொருளாதார கொள்கைகள்‌ உள்ளன. 
1. பணவியல்‌ கொள்கை 

நீதி கொள்கை 

. வருமான கொள்கை 

வர்த்தக கொள்கை 

. தொழில்துறை கொள்கை 

ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 

வங்கி கொள்கை 


93. ஐ ஸூ. ம 


. திட்டமிடல்‌ கொள்கை 
பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கையின்‌ முக்கியத்துவம்‌: 

பேரியல்‌ பொருளாதாரம்‌ தனிப்பட்ட தத்துவார்த்த மற்றும்‌ நடைமுறைத்‌ 
தத்துவத்தைக்‌ கொண்டுள்ளது. 
1.பொருளாதாரம்‌ பொதுவில்‌ ஒரு பொருளாதாரம்‌ செயல்பாட்டுக்கு ஒரு ஆய்வு 
வழங்குகிறது. பொருளாதார ஆய்வியல்‌ மற்றும்‌ பொருளாதார பகுப்பாய்வு 
நுட்பத்தை பயன்படுத்தி, ஒரு சிறந்த பொருளாதார அமைப்பின்‌ பணியை 
புரிந்து கொள்ள முடியும்‌. 
2.அனுபவ ஆதாரங்கள்‌: கோட்பாடு ரீதியான சிக்கல்களின்‌ அனுபவ 
ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டன. மேக்ரோ பொருளாதாரம்‌ மிகவும்‌ 
யதார்த்தமானது. 
3. கொள்கை நோக்குநிலை: பேரியல்‌ பொருளாதாரம்‌ ஒரு கொள்கை சார்ந்த 
அறிவியல்‌ ஆகும்‌. இது நவீன காலங்களில்‌ நாட்டின்‌ எதிர்கொள்ளும்‌ 
வேலையின்மை, வறுமை, சமத்துவமின்மை, பணவீக்கம்‌ போன்ற சிக்கல்களை 
சமாளிக்க நிதி கொள்கை, பணவியல்‌ கொள்கை, வருமான கொள்கை 
போன்ற பல கொள்கை நடவடிக்கைகளை இது பரிந்துரைக்கிறது. 

பேரியல்‌ பொருள்தாரம்‌ மிகவும்‌ நடைமுறை. அதன்‌ ஆய்வில்‌ ஒளி- 
தாங்கி மற்றும்‌ பழம்‌ தாங்கும்‌. பேராசிரியர்‌ டர்ன்பர்க்‌ இதை இவ்வாறு 
குறிப்பிடுகிறார்‌: பேணவீக்கம்‌ சார்ந்த பணிகள்‌ பொருளாதாரம்‌ சார்ந்த 
பணிகள்‌, உண்மையான  பணவிக்கத்திற்கும்‌, உண்மையான வளர்ச்சி 
வீதத்திற்கும்‌ இடையில்‌ உண்மையான வேலைவாய்ப்பு மற்றும்‌ முழு வேலை 
வாய்ப்பிற்கும்‌ இடையிலான இடைவெளிகளைக்‌ குறைக்க எவ்வாறு 
பயன்படுத்தப்படூுகின்றன என்பதைக்‌ காட்டுவதே ஆகும்‌. சாத்தியமான 
வெளியீடு வளர்ச்சி”. 
4, தேசிய வருமானம்‌: தேசிய வருமானம்‌ தரவின்‌ கணக்கீடு, பயன்பாடூ 
மற்றும்‌ பயன்பாடு ஆகியவற்றைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறது. தேசிய வருமான 
புள்ளியியல்‌ மற்றும்‌ கணக்கியல்‌ உதவியுடன்‌ ஒரு காலப்பகுதியில்‌ ஒரு 
பொருளாதாரத்தின்‌ வளர்ச்சி செயல்‌ திறனை புரிந்து கொள்ள முடியும்‌. 


144 


5. வருமானம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு கோட்பாடு மற்றும்‌ நாணயக்கோட்பாடு: 
வேலை வாய்ப்பு மற்றும்‌ வருமானம்‌ மற்றும்‌ பணவியல்‌ பொருளாதாரம்‌ 
மிகுந்த நடைமுறை சார்ந்ததாக இருக்கும்‌ பெரிய பொருளாதாரத்தின்‌ முக்கிய 
துறைகளாகும்‌. இந்த இரு துறைகள்‌ பற்றிய புரிந்துணர்வு இல்லாமல்‌ 
திட்டமிடல்‌ மற்றும்‌ கொள்கை உருவாக்கம்‌ சாத்தியமே இல்லை. 

6. மாறும்‌ அறிவியல்‌: பேரியல்‌ பொருளாதாரம்‌ ஒரு மாறும்‌ அறிவியல்‌ ஆகும்‌. 
இது ஆழ்ந்த பார்வையில்‌ இருந்து பிரச்சனை மற்றும்‌ சிக்கல்களுக்கு 
தீர்வுகளை ஆராய்ந்து கூறுகிறது. இது மாற்றங்களுக்கு அனுமதிக்கிறது. 


உண்மையான பொருளாதார உலகில்‌ மாபெரும்‌ பொருளாதார கருவிகள்‌ 


மற்றும்‌ அதன்‌ பொது சமநிலை பகுப்பாய்வு ஆகியவற்றின்‌ வெளிச்சத்தில்‌ 
ஒரு மாறும்‌ முன்னோக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்க முடியும்‌. 


14.3. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ வினாக்கள்‌ 


1.பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை என்றால்‌ என்ன? 


2.பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கைகள்‌ யாவை? 


14.4. உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கும்‌ பதில்கள்‌ 


1. பேரியல்‌ பொருளாதாரம்‌ முதன்மையான ஒரு கொள்கை அறிவியல்‌ ஆகும்‌. 
ஆகையால்‌ பொருளாதாரம்‌ என்பது ஒரு கொள்கை சார்ந்த பொருள்‌. இது 
பல பிரச்சினைகள்‌ மற்றும்‌ சிக்கல்களை தீர்க்க பேரியல்‌ பொருளாதாரம்‌ 
இயற்கையின்‌ பல கொள்கைகளை மேற்கொள்கிறது. பரஸ்பர பொருளாதார 
கொள்கைகள்‌ நிறைவேற்றுவதற்கு பொருளாதார இலக்குகளை 
கொண்டுள்ளன. 

2. 1. பணவியல்‌ கொள்கை 

நீதி கொள்கை 

வருமான கொள்கை 

வர்த்தக கொள்கை 

தொழில்துறை கொள்கை 

ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 


வங்கி கொள்கை 


20: TAS டை வர்கம்‌. 2 03 


திட்டமிடல்‌ கொள்கை 


14.5. சுருக்கம்‌ 
பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கையின்‌ பொருள்‌ விளக்கி, பரஸ்பர 


பொருளாதாரக்‌ கொள்கைகள்‌ மற்றும்‌ பொயி பொருளாதாரக்‌ கொள்கைகளை 
குறிப்பிட்ட பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கையின்‌ முக்கியத்துவத்தை 
விவரிக்கின்றது. 


145 


பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை 


குறிப்பு 


பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை 


குறிப்பு 


14.6. முக்கிய வார்த்தைகள்‌ 


தேசிய வருமானம்‌: தேசிய வருமானம்‌ தரவின்‌ கணக்கீடு, பயன்பாடு மற்றும்‌ 
பயன்பாடு ஆகியவற்றைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறது. தேசிய வருமான 
புள்ளியியல்‌ மற்றும்‌ கணக்கியல்‌ உதவியுடன்‌ ஒரு காலப்பகுதியில்‌ ஒரு 
பொருளாதாரத்தின்‌ வளர்ச்சி செயல்‌ திறனை புரிந்து கொள்ள முடியும்‌. 

மாறும்‌ அறிவியல்‌: பேரியல்‌ பொருளாதாரம்‌ ஒரு மாறும்‌ அறிவியல்‌ ஆகும்‌. 
இது ஆழ்ந்த பார்வையில்‌ இருந்து பிரச்சனை மற்றும்‌ சிக்கல்களுக்கு 
தீர்வுகளை ஆராய்ந்து கூறுகிறது. இது மாற்றங்களுக்கு அனுமதிக்கிறது. 
உண்மையான பொருளாதார உலகில்‌ மாபெரும்‌ பொருளாதார கருவிகள்‌ 


மற்றும்‌ அதன்‌ பொது சமநிலை பகுப்பாய்வு ஆகியவற்றின்‌ வெளிச்சத்தில்‌ 
ஒரு மாறும்‌ முன்னோக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்க முடியும்‌. 


14.7. சுய மதிப்பீட்டு பயிற்சி வினாக்கள்‌ 


குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 

1.பரஸ்பர பொருளாதாரக்‌ கொள்கைகள்‌ யாவை? 

2.கொள்கை நோக்கு நிலை - குறிப்பு வரைக. 

நெடூ வினாக்களுக்கு விடையளி. 

1.பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கையின்‌ நோக்கங்கள்‌ யாவை? 
2.பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கையின்‌ முக்கியத்துவம்‌ என்ன? 


14.8. பரிந்துரைக்கப்படும்‌ நூல்கள்‌ 


1.சேத்‌, ஆ.ஃடூ (1999), பேரியல்‌ பொருளாதாரம்‌”, லகீமி நாராயணன்‌ 


அகர்வால்‌ பப்ளிர்ஸ்‌, புது டெல்லி. 


146 


மாதிரி வினாத்தாள்‌ 

பேரியல்‌ பொருளாதாரம்‌ பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கை 
குறுகிய வினாக்களுக்கு விடையளி. 
1.தேசிய வருமானம்‌ என்றால்‌ என்ன? 
2.மொத்த தேசிய உற்பத்தி என்றால்‌ என்ன? குறிப்பு 
3. பண அங்காடி என்றால்‌ என்ன? 
4. சேயின்‌ அங்காடி விதி என்றால்‌ என்ன? 
5. சமநிலை அளவு வேலைவாய்ப்பின்‌ காரணிகள்‌ யாவை? 
6. .தானெழுந்த முதலீடூ என்றால்‌ என்ன? 
7. முடுக்கியின்‌ பண்புகள்‌ யாவை? 
8 பொதுவான சமநிலையின்‌ இரு காரணிகளைக்‌ கூறுக. 
9.ஜளு வளைகோட்டின்‌ பண்புகள்‌ யாவை? 
10. மிகைப்‌ பெருக்கி என்றால்‌ என்ன? 
நெடூவினாக்களுக்கு விடையளி. 
1. நுண்ணியல்‌ பொருளாதாரத்தையும்‌ பேரியல்‌ பொருளாதாரத்தையும்‌ 
வேறுபடுத்திக்‌ கூறுக. 
2. தேசிய வருமான தரவு முக்கியத்துவத்தை சுருக்கமாகக்‌ கூறுக. 
3.சேயின்‌ அங்காடி விதில்‌ எள்ள எடுகோள்களை சுருக்கமாகக்‌ கூறுக. 
4, பேரியல்‌ பொருளாதாரக்‌ கொள்கையின்‌ முக்கியத்துவம்‌ என்ன? 


5.மூலதனத்தின்‌ ஓரளவுத்‌ திறனையும்‌, இறுதிநிலை ஆக்கத்‌ திறனைத்‌ 
தீர்மானிக்கும்‌ காரணிகளையும்‌ பற்றிக்‌ கூறுக. 


6. முதலீட்டினைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணிகளை விளக்குக. 


7. கெயினியன்‌ புரட்சி மற்றும்‌ குறைவான வளர்ந்த நாடூகளக்கு அதன்‌ 
பயன்பாட்டினைக்‌ கூறுக. 


8.பெருக்கியின்‌ பண்புகளை விவரி. 


9. பொதுச்‌ சமநிலையில்‌ தயாரிப்புச்‌ சந்தை, காரணிச்‌ சந்தை ஆகியவற்றை 
விவரி. 


10. ஹிக்ஸ்‌ மற்றும்‌ ஹேன்சனின்‌ பங்களிப்பில்‌ ஜளு-௫ஆ வரைபடத்தை 
விவரி. 


147 


